பிரேத மனிதன்‌ 


மேரி ஷெல்லி 
தமிழில்‌: 


புதுமைப்பித்தன்‌ 


பிரேத மனிதன்‌ 
நாவல்‌ 
மேரி ஷெல்லி 
தமிழில்‌: புதுமைப்பித்தன்‌ 
தமிழில்‌ முதல்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 1943 
Kindle Edition: March, 2021 
Predha Manithan (Frankenstein) 
Novel 
Mary Shelley 
Tamil translation: Pudhumaipithan 
Tamll First Edition: December, 1943 
Kindle Edition: March, 2021 


Wrapper Art: Theodor Von Holst 


உள்ளடக்கம்‌ 
முன்னுரை 

இதில்‌ வருவோர்‌ 

ஆரம்பம்‌ 

அன்னியன்‌ சொன்ன கதை 
முயற்சி 

பிரேத_மனிதன்‌ 


பழியும்‌ பாவமும்‌ 


சந்திப்பு 

பிரேத_மனிதன்‌ பட்ட துன்பம்‌ 
நான்‌ படித்த_ கதை, 
பிரதிக்ஞை 


மீண்டும்‌ பிரம்ம உத்யோகம்‌ 


கலியாண தினத்தன்று_ இரவு 


மடவ 


முன்னுரை 


இதென்ன, பிரேதத்தைக்‌ கூட்டித்‌ தைத்து உயிர்‌ தருவதாவது என்று பலர்‌ 
நினைக்கலாம்‌. மனிதனுடைய மூலவம்சம்‌ பற்றியும்‌, ஜீவ பரிணாம 
நியதியைப்‌ பற்றியும்‌ ஆராய்ச்சி நடத்திய சார்லஸ்‌ டார்வின்‌, ஹக்ஸ்லி 
முதலிய பண்டிதர்கள்‌, வருங்காலத்தில்‌ சாத்தியம்‌ என நினைத்த ஒரு 
கருத்தை, அதாவது சிருஷ்டி ரகசியம்‌ நம்‌ வசம்‌ கிடைத்துவிடும்‌ என்பதை 
ஒட்டியே இந்தக்‌ கதை ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்‌ பாஷையில்‌ 
இந்தக்‌ கருத்தையொட்டிப்‌ பல நாவல்கள்‌ வெளிவந்துள்ளன. எச்‌. ஜி. 
வெல்ஸ்‌ எழுதிய ஐலண்ட்‌ ஆப்‌ டெரர்‌ (பீதித்‌ தீவு) என்ற நாவலிலும்‌ ஒரு 
பண்டிதர்‌ மிருகங்களை ரண சிகிச்சை மூலம்‌ மனிதனாக்க முயலுவதாகக்‌ 
கதை ஒன்று உண்டு. 


இங்கிலீஷ்‌ பாஷையிலே நன்மை தீமை என்ற இரண்டு சக்திகளை 
மோதவிட்டு அதன்‌ விளைவுகளைப்‌ பார்க்கும்‌ கதைகள்‌ பல உண்டு. 
டாக்டர்‌ பாஸ்டஸ்‌, டாக்டர்‌ ஜெக்கில்‌ அண்ட்‌ மிஸ்டர்‌ ஹைட்‌, ஐலண்ட்‌ 
ஆப்‌ டெரர்‌, இன்விஸிபிள்‌ மான்‌ (சூட்சும சரீரி) முதலிய நாவல்களைப்‌ 
போலத்தான்‌ பிராங்கன்ஸ்டீன்‌ என்ற இந்தப்‌ பிரேத மனிதனும்‌. 
பிராங்கன்ஸ்டீன்‌ சிருஷ்டித்த பிரேத மனிதன்‌ அவனைக்‌ கேட்கும்‌ 
கேள்விகள்‌, மனிதன்‌ தெய்வத்தைப்‌ பார்த்துப்‌ போடும்‌ கேள்விகளாகவே 
கொள்ள வேண்டும்‌. 


இதை எழுதியவர்‌ மேரி ஷெல்லி. இங்கிலீஷ்‌ பாஷையில்‌ பிரபல கவியான 
ஷெல்லியின்‌ மனைவி. பிறந்தது 1797. ஷெல்லி இவளை இரண்டாவது 
தாரமாகக்‌ கலியாணம்‌ செய்துகொண்டார்‌. கலியாணமாகுமுன்பே இவள்‌ பல 
கதைகள்‌ எழுதியதுண்டு. இவளது தந்தையும்‌ பிரபலஸ்தர்‌. அவர்‌ பெயர்‌ 
கூட்வின்‌. அந்தக்‌ காலத்திலே இலக்கிய மறுமலர்ச்சிக்குத்‌ துணை செய்த 
'கூட்வின்‌ சர்க்கிள்‌! என்ற இலக்கிய சங்கம்‌ ஒன்று உண்டு. மேரி 
ஷெல்லியின்‌ கற்பனை பூண வடிவம்‌ பெற்றது கலியாணத்துக்குப்‌ 
பிறகுதானாம்‌. 


இந்த பயங்கரமானதொரு கற்பனை ஒரு பெண்ணுக்கு எப்படித்‌ 
தோற்றியது? 
மேரி ஷெல்லியே இதை விவரிக்கிறார்‌. 


“1812 வேனிலில்‌ நாங்கள்‌ ஸ்விட்ஸர்லாந்தில்‌ குடியேறினோம்‌. 


எங்கள்‌ அருகே லார்ட்‌ பைரன்‌ குடியிருந்தார்‌. (லார்ட்‌ பைரன்‌ 
ஆங்கிலக்‌ கவி.) அவர்‌ அப்போது “சைல்ட்‌ ஹேரால்ட்‌” என்ற 
காவியத்தை எழுதிவந்தார்‌. ஜெனிவாவில்‌ அப்போது மழையும்‌ 
தூரலுமாகயிருந்துகொண்டிருந்தது. பிரெஞ்சு பாஷையில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட ஜெர்மன்‌ பேய்க்‌ கதை ஒன்றைப்‌ படித்துப்‌ 
பொழுதைப்‌ போக்கிக்கொண்டிருந்தோம்‌. இதைப்‌ படிக்கும்போது 
நாங்கள்‌ அதே மாதிரி பேய்க்கதை ஆளுக்கொன்று எழுதுவது 
என்று தீர்மானித்தோம்‌. ஷெல்லி எழுதியது, 'மாஜெப்பா' என்ற 
காவியத்தின்‌ கடைசியில்‌ பதிப்பிக்கப்பட்டது. என்‌ பங்குக்கு, 
நானோ தினம்‌ தினம்‌ 'கதை எதுவும்‌ தோன்றவில்லை' என்று 
சொல்லிவந்தேன்‌. அவர்‌ எழுதியதைப்‌ போலவே பயங்கரமான 
சிருஷ்டி ஒன்றாக இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினேன்‌. 


பைரனும்‌ ஷெல்லியும்‌ பேசிக்கொண்டிருக்கும்போதெல்லாம்‌ 
அருகில்‌ உட்கார்ந்து நான்‌ கேட்டுக்கொண்டிருப்பேன்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ டாக்டர்‌ டார்வின்‌ பரிசோதனைகளைப்‌ பற்றிப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. அந்த டாக்டர்‌ ஸேமியாவை ஒரு 
கண்ணாடிப்பெட்டியில்‌ போட்டு அடைத்து ஏதோ ஒரு 
முறையால்‌ அது உயிர்‌ பெற்றுப்‌ புழுவாக நெளியும்‌ வரை 
வைத்திருந்தார்‌ என்று சொல்லிக்கொள்ளுவார்கள்‌. நான்‌ இதை 
வைத்துக்கொண்டுதான்‌ பிரேதத்துக்கு உயிர்‌ கொடுக்க முடியும்‌ 
என்று கற்பனை செய்தேன்‌. 


அன்று தூங்க முயன்ற பொழுது என்னால்‌ தூங்க 
முடியவில்லை. பேய்க்‌ கனவுகள்‌ பல அல்லல்படுத்தின. யாரோ 
ஒருவர்‌ ஒரு பிரம்மாண்டமான மனித பிண்டத்தை யந்திரத்தின்‌ 
மீது ஏற்றி உயிர்‌ கொடுக்கும்‌ மாதிரி கண்டேன்‌. எவ்வளவு 
பயங்கரமானது! சிருஷ்டித்த கடவுளையே கேலி செய்ததாக 
அல்லவா இருக்கும்‌? அந்தப்‌ பேய்ச்‌ சடலம்‌ எழுந்து நிற்கிறது. 
பிரேதக்‌ களையோடு விழிக்கிறது... 


நான்‌ பயந்துகொண்டு விழித்தேன்‌. இதுதான்‌ என்‌ கதை 
போலும்‌! 

மறுநாள்‌, “எனக்குக்‌ கதை வந்துவிட்டது” என்றேன்‌. 

“நவம்பர்‌ மாதத்தில்‌ பயங்கரமானதொரு நள்ளிரவில்‌...” என்று 


கதையை ஆரம்பித்தேன்‌. நான்‌ அதைச்‌ சிறுகதையாகவே எழுத 
நினைத்தேன்‌. ஷெல்லியின்‌ யோசனை பிரகாரம்‌ 


உருவெடுத்ததுதான்‌ இந்த நாவல்‌.” 


இந்த நாவலைப்‌ பற்றி எழுதிய முன்னுரையில்‌ சார்லஸ்‌ டார்வின்‌, இன்னும்‌ 
சில ஜெர்மன்‌ சித்தாந்திகள்‌ ஆகியோரின்‌ கருத்தே இக்கதைக்குக்‌ ௧௬ 
என்கிறார்‌ ஸ்ரீமதி ஷெல்லி. இலியாது, ஷேக்ஸ்பியரின்‌ நடுவேனிற்‌ கனவு, 
மில்டனுடைய சுவர்க்க நீக்கம்‌ ஆகியவற்றின்‌ போக்கில்‌ அமைந்தது 
இக்கதை என்று அவர்‌ கூறுகிறார்‌. இந்தக்‌ கதை ஜெனிவாவில்‌ வைத்து 
எழுதப்பட்டது. 


என்னுடைய தமிழ்‌ நகல்‌ அப்பட்டமான மொழிபெயர்ப்பல்ல. கதையின்‌ 
போக்கை மட்டும்‌ அனுசரித்துக்கொண்டு கோவை தகர்ந்துவிடாமல்‌ 
எழுதப்பட்டது. 


நம்‌ நாட்டில்‌ உள்ள நல்லரவான்‌ கதை, யமனைத்‌ தேடி சுரகுருவுக்காகத்‌ 
தூதுபோன கதை முதலியனவும்‌ இம்மாதிரி வார்ப்பை 
அனுசரித்தவையேயாகும்‌. கதையின்‌ பெயர்‌ விசேடங்கள்‌ சிலரை 
மிரட்டலாம்‌. ஆனால்‌ கதைச்சத்து நம்‌ பாவனைக்குப்‌ பொருந்தியதேயாகும்‌. 
"பேயணையை முறித்திட்டு, பிணமெத்தை ஐந்தடுக்கி நிலாத்‌ திகழும்‌ பஞ்ச 
சயனத்தின்‌” மேல்‌ அமர்ந்த காளியைவிடவா இது கோரமானது? 


புதுமைப்பித்தன்‌ 


15-12-43 


இதில்‌ வருவோர்‌ 


அல்பான்ஸ்‌ பிராங்கன்ஸ்டீன்‌: ஜெனிவா பிரபலஸ்தர்‌. விக்டரின்‌ தந்தை. 
விக்டர்‌ பிராங்கன்ஸ்டீன்‌: இரண்டாவது பிரம்மா 

கிளெர்வெல்‌: இரண்டாவது பிரம்மாவின்‌ பள்ளிக்கூட நண்பன்‌ 
வில்லியம்‌, எர்னஸ்ட்‌: சகோதரர்கள்‌ 

எலிஸபெத்‌ லாவென்ஸா: விக்டருக்கு நிச்சயம்‌ செய்த காதலி 
டலெஸி: குருட்டுக்‌ கிழவன்‌ 

பெலிக்ஸ்‌, அகேதூ: அவனுடைய மக்கள்‌ 

ஸாதீ: அரபுக்‌ காதலி 

கார்வின்‌: ஐரிஷ்‌ மாஜிஸ்டிரேட்‌ 


கிரம்ப்‌ வால்ட்மென்‌: இங்கோல்ஸ்டாட்‌ சர்வகலாசாலைப்‌ பண்டதர்கள்‌ 


பிரேத மனிதன்‌ 


ஆரம்பம்‌ 


(வால்டன்‌ என்பவர்‌ தமது ௪கோதரி ஸ்ரீமதி ஸாவிலுக்கு எழுதிய 
கடிதங்கள்‌. அதில்‌ அவர்‌ தமது உத்தர பிராந்திய மாத்திரையில்‌ 
கண்ட அதிசயங்களை இங்கிலரந்திலிருக்கும்‌ தமது சகோதரிக்கு 
எழுதுவதாகர்‌ பாவனை: / 


எங்கள்‌ கப்பல்‌ உறைபனியில்‌ மாட்டிக்கொண்டது. சுற்றிலும்‌ மூடுபனி. 
பகல்‌ இரண்டு மணிக்கு அது கலைந்து வெளிச்சம்‌ வந்தது. என்னுடன்‌ 
வந்தவர்கள்‌ மனம்‌ நொடிந்து போனார்கள்‌. அச்சமயம்‌ ஓர்‌ அதிசயமான 
காட்சி தென்பட்டது. தூரத்திலே பனிவண்டி பூட்டி எவனோ ஒருவன்‌ வட 
துருவத்தை நோக்கி விரைவாகச்‌ சென்றான்‌. நாய்கள்‌ வண்டியை இழுத்துச்‌ 
சென்றன. கணத்தில்‌ வண்டியும்‌ மனிதனும்‌ மறைந்துவிட்டனர்‌. 


மறுநாள்‌ காலை கப்பலின்‌ மேல்தட்டில்‌ ஏதோ களேபரம்‌. யாரோ 
ஒருவனுடன்‌ மாலுமிகள்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. பனி 
உருகிவிட்டதினால்‌ வண்டி தண்ணீரில்‌ சிக்கிக்கொண்டு மிதந்தது. ஒரே 
ஒரு நாய்‌ மட்டுமே உயிரோடிருந்தது. 


நான்‌ சென்றதும்‌, தன்‌ சங்கடத்தையும்‌ ஆபத்தையும்‌ உணராமல்‌, “எங்கே 
போகிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌. “உத்தர துருவத்துக்கு” என்றேன்‌. இந்த 
பதில்‌ அவனுக்குத்‌ திருப்தி அளித்தது. "என்னையும்‌ ஏற்றிக்கொள்ளுங்கள்‌” 
என்றான்‌. 

அவனைக்‌ கப்பலுக்குள்‌ ஏற்றிக்‌ கம்பளி போட்டுப்‌ போர்த்தி சிச்ருஷை 
செய்தோம்‌. 

குணமடையச்‌ சில நாட்கள்‌ சென்றன. 

“உங்கள்‌ அனுதாயத்துக்கும்‌ பராமரிப்புக்கும்‌ என்‌ நன்றி. ஆனால்‌ அதனால்‌ 
பயனில்லை. நான்‌ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன்‌. அது நடந்துவிட்டால்‌ 
நிம்மதியுடன்‌ என்‌ உயிர்‌ பிரியும்‌. என்‌ வரலாற்றைக்‌ கேளுங்கள்‌. 
அன்னியன்‌ அப்பொழுது நான்‌ சொல்லுவது புரியும்‌” என்றான்‌. 


அன்னியன்‌ சொன்ன கதை 


நான்‌ ஜெனிவாக்காரன்‌; பிறந்தது அந்த ஊரில்தான்‌. அங்கே செயலாக 
உள்ள புராதனக்‌ குடும்பம்‌ என்னுடையதுதான்‌. ஜெனிவாக்‌ குடியாட்சி 
மகாசபைகளிலே என்‌ மூதாதைகள்‌ சொற்சக்தி படைத்து வந்ததுடன்‌ 
தலைமை ஏற்று நடத்தியும்‌ வந்திருக்கிறார்கள்‌. என்‌ தகப்பனாரும்‌ வெகு 
காலத்துக்குப்‌ பிறகுதான்‌, அவர்‌ மூப்பு மேலிடும்‌ தருணத்தில்தான்‌, 
கலியாணம்‌ செய்துகொண்டார்‌; நான்‌ அப்போது பிறந்தேன்‌. 


அவர்‌ கலியாணம்‌ செய்துகொண்டதே ஒரு தினுசு. அது அவருடைய 
குணத்துக்குச்‌ சிறந்த உதாரணம்‌. அவருடைய நண்பர்களிலே போவர்ட்‌ 
என்று ஒரு வியாபாரி. அதிர்ஷ்டம்‌ என்ற சகடக்கால்‌ கீழ்மண்டிப்‌ பாய, 
செயலும்‌ சிறப்புமாக இருந்த ஊரில்‌ இருப்புக்கொள்ளாமல்‌, முடிந்தவரை 
வார்த்தைக்குப்‌ பழுதில்லாமல்‌ , கொடுக்கல்‌ வாங்கல்களைத்‌ 
தீர்த்துக்கொண்டு லூபெர்ஸ்‌ என்ற ஊரில்‌ போய்க்‌ குடியேறினான்‌. அங்கே 
தன்‌ வறுமையும்‌ துன்பமுமாக உருக்குலைந்து, நாளைக்‌ கழித்து வந்தான்‌. 
என்‌ தந்தைக்கு போவர்டிடம்‌ பரமநட்பு. அவனுடைய வீண்‌ கெளரவத்தால்‌ 
ஏற்பட்ட விபரீதத்தைக்‌ கண்டு மிகவம்‌ நொந்தார்‌. அவனைத்‌ 
தேடிப்பிடித்துக்‌ கொண்டுவந்து மீண்டும்‌ பழையபடி செயலில்‌ வைக்க 
வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டுப்‌ புறப்பட்டார்‌. கடைசியாகக்‌ கண்டுபிடித்தார்‌. 
செயலில்‌ இருந்தவன்‌ நொடிந்துபோனால்‌ வேறு நோய்‌ வேண்டுமா? 
அதுவே அவனைக்‌ கிடத்திவிட்டது. மகள்‌ பராமரிப்பில்‌ படுத்த படுக்கையாக 
ஜீவனைத்‌ தாங்கிவந்தான்‌. என்‌ தந்தை அங்கு சென்றபோது போவர்ட்டின்‌ 
ஆவி அகன்றுவிட்டது. மகள்‌ அகதியாகி அழுதுகொண்டு கிடந்தாள்‌. ஈமக்‌ 
கிரியைகளை முறைப்படி நடத்திவிட்டு, நேசனுடைய மகளை, அதாவது 
கரோலைன்‌ போவர்டை அழைத்துக்கொண்டு ஊருக்குத்‌ திரும்பினார்‌. 
இரண்டு வருஷங்கள்‌ கழித்து அவளைக்‌ கலியாணம்‌ செய்துகொண்டார்‌. 
அவர்களிருவருக்கிடையிலும்‌ வயது வித்தியாசம்‌ ஜாஸ்தி. இருந்தாலும்‌ 
சந்தர்ப்பம்‌ அவர்களது பாசத்தைப்‌ பிணித்தது. ஆனால்‌, இளமையிலேயே 
இவ்வளவு அல்லல்களையும்‌ பட்ட எனது தாயாரின்‌ தேகம்‌ பொள்ளலுற்றது. 
அவளுக்கு உடம்பில்‌ வலுவுண்டாக்க தகப்பனார்‌ அவளை தேச யாத்திரை 
அழைத்துச்‌ சென்றார்‌. இத்தாலியிலிருந்து ஜெர்மனிக்குப்‌ போனார்கள்‌; 
அங்கிருந்து பிரான்ஸுக்கு வந்தார்கள்‌. நான்‌ நேப்பிள்ஸில்‌ பிறந்தேன்‌. 
நான்தான்‌ முதல்‌ குழந்தை. அதன்‌ பிறகு பல வருஷங்கள்‌ வரை குழந்தை 
பிறக்கவில்லை. என்‌ தாயார்‌ பெண்‌ குழந்தை வேண்டும்‌ என்று 


ஆசைப்பட்டாள்‌. 


எனக்குச்‌ சுமார்‌ ஐந்து வயசு இருக்கும்‌; அப்பொழுது நாங்கள்‌ இத்தாலிக்கு 
அப்பால்‌ உள்ள கோமோ ஏரி அருகே சுகவாசத்துக்காகச்‌ 
சென்றிருந்தபொழுது, என்‌ தாயார்‌, ஏழ்மையில்‌ அல்லாடிவரும்‌ ஒரு 
குடும்பத்திலிருந்து ஒரு சிறுமியைத்‌ தத்து எடுத்தாள்‌. அக்குழந்தையின்‌ 
அழகும்‌ குணமும்‌ ஒத்திருந்தன. அவள்‌ பெயர்‌ எலிஸபெத்‌ லாவென்ஸா. 
அவளைப்‌ பார்த்தவர்கள்‌ நெஞ்சில்‌ பாசம்‌ சுரக்கும்‌. அவள்‌ வந்து எங்களில்‌ 
ஒருவளாக வாழ்ந்துவரலானாள்‌. 


சிறுவயதில்‌ நாங்கள்‌ இருவருமே இணை பிரியாது ஓடியாடித்‌ திரிந்து 
வருவோம்‌. எங்கள்‌ குணம்‌ ஒத்துப்போகிறது. அவளுக்குக்‌ காவியத்திலே 
ஆசை. ஸ்விட்ஸர்லாந்தின்‌ பனி கவ்விய மலை வளத்தில்‌ அவள்‌ மனசைப்‌ 
பறிகொடுத்தாள்‌. அவள்‌ மனசு அழகில்‌ ஈடுபட்டது; நானோ காரண காரிய 
ரீதியில்‌ எல்லாவற்றையும்‌  துருவித்துருவிப்‌ பார்ப்பதில்‌ புத்தியைச்‌ 
செலவிட்டேன்‌. 


எனக்கு ஒரு தம்பி பிறந்தது எங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கால்கட்டு என்று 
சொல்ல வேண்டும்‌. அவன்‌ பிறந்ததுடன்‌, இந்த தேசாந்திர யாத்திரை 
நின்றுபோயிற்று. ஊரோடு வந்து அங்கேயே நிலையாக இருந்தார்கள்‌. என்‌ 
தம்பிக்கும்‌ எனக்கும்‌ வயசில்‌ ஏழு வருஷங்கள்‌ வித்தியாசம்‌. 


ஜெனிவாவில்‌ ஒரு வீடு உண்டு. பெல்ரிவ்‌ ஜியின்‌ கீழ்க்கரையில்‌ 
உத்தியாபவனம்‌ என்று ஒன்று உண்டு. எனக்கு ஜன சந்தடியே பிடிக்காது. 
பொதுவாக என்‌ பள்ளிச்‌ சகாக்களுடன்‌ சேர்ந்து கும்மாளம்‌ போடும்‌ குணம்‌ 
எனக்குக்‌ கிடையாது. அவர்களைக்‌ கண்டாலே ஒரு அசிரத்தை. அவர்களில்‌ 
ஒருவன்தான்‌ என்‌ மனசைக்‌ கவ்வினான்‌. அவன்‌ ஜெனிவாவில்‌ ஒரு 
வர்த்தகர்‌ மகன்‌. அவன்‌ பெயர்‌ ஹென்றி கிளெர்வெல்‌. முயற்சி, உழைப்பு, 
ஆபத்து இவற்றை நாடும்‌ மனம்‌ படைத்தவன்‌. வீரபரம்பரைச்‌ 
சரித்திரற்களிலே ஆழ்ந்த பாண்டித்தியம்‌ உண்டு. மனுஷ வர்க்கத்தில்‌ 
எங்களைப்‌ போல அதிர்ஷ்டம்‌ இளமைப்‌ போதிலே யாருக்கும்‌ 
கிடைத்திருக்க மாட்டாது. அவ்வளவு மனோகரமாகக்‌ கழிந்தது என்னுடைய 
இளமைக்‌ காலம்‌. 


இயற்கையின்‌ ரகசியங்களைக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்ற ஆசையை 
விதிதான்‌ என்‌ மனசில்‌ விதைத்தது என்று சொல்ல வேண்டும்‌. எனக்குப்‌ 
பதின்மூன்று வயசிருக்கும்‌. தோனான்‌ அருகே குளிப்புரை ஒன்று உண்டு. 
அங்கு நான்‌ சிலரோடு சென்றிருந்தேன்‌. வெளியில்‌ பருவம்‌ சீராக இல்லை. 
ஒரு விடுதியில்‌ நாளைக்‌ கழிக்க வேண்டியதாயிற்று. அங்கே சில 


புஸ்தகங்கள்‌ கிடந்தன. அதில்‌ ஒன்று !!! கார்னீலியஸ்‌ அக்ரிப்பா எழுதிய 
கிரந்தம்‌. அதைப்‌ படித்துப்‌ பரவசமானேன்‌. புதுப்புது விஷயங்கள்‌ என்‌ 
மனசில்‌ உதயமாயின. நான்‌ படித்ததை என்‌ தகப்பனாரிடம்‌ சொன்னேன்‌. 
“கார்னீலியஸ்‌ அக்ரிப்பாவா? விக்டர்‌, வீணாக, அந்த அபத்தக்‌ குப்பையைப்‌ 
படித்து காலத்தை விரயம்‌ பண்ணாதே” என்றார்‌. 


இப்படி ஆசையாக நான்‌ சொல்ல வந்ததை அபத்தம்‌ என்று உதாசீனம்‌ 
செய்யாமல்‌  அக்ரிப்பாவின்‌ சித்தாந்தங்கள்‌ என்ன, அவை எப்படி 
உடைடட்டுப்போயின; நவீன சாஸ்திரம்‌ எப்படி எல்லாம்‌ வளர்ந்து 
ஒங்கிவிட்டது என்பதையெல்லாம்‌ எனக்கு எடுத்து விளக்கியிருந்தால்‌ நான்‌ 
அதைத்‌ தூக்கிப்‌ போட்டுவிட்டீருப்பேன்‌. ஆனால்‌ அவரது உதாசீனம்‌ என்‌ 
ஊக்கத்தைத்தான்‌ அதிகமாக வளர்த்தது. செய்யாதே என்பதைச்‌ செய்து 
பார்ப்பதுதானே சிறுபோதில்‌ யாருக்கும்‌ இருக்கக்கூடிய ஆசை. நான்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பியதும்‌, இந்த மாதிரி கிரந்தகாரர்களின்‌ எழுத்துக்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ சேகரித்தேன்‌. 3 பார்ஸல்ஸஸ்‌, அல்பர்டஸ்‌ மாக்னஸ்‌ 
என்பவர்களூடைய ஆராய்ச்சிகளையும்‌ வாங்கி வைத்துப்‌ பார்த்தேன்‌. எனக்கு 
இயற்கையின்‌ நுட்பங்களை அறிவதில்‌ மகாமோகம்‌. நவீன சாஸ்திரிகளின்‌ 
ஆராய்ச்சிகளை எவ்வளவுதான்‌ நான்‌ விரும்பி விரும்பிப்‌ படித்தாலும்‌, 
முடிவில்‌ மனத்திருப்தி இல்லாமல்தான்‌ திரும்பினேன்‌. 


“சத்த சாகரத்தின்‌ ஓரத்திலே, கூழாங்கற்களைப்‌ பொறுக்கிக்கொண்டிருக்கும்‌ 
குழந்தை மாதிரிதான்‌ நான்‌” என்று சர்‌ ஐஸக்‌ நியூட்டன்‌ சொன்னாராம்‌. 
நூதன சாஸ்திர பண்டிதர்கள்‌ ஒவ்வொருவருமே இம்மாதிரிக்‌ கூழாங்கல்‌ 
பொறுக்கிகள்தான்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌. 


உள்நுட்பம்‌ தெரிந்த பண்டிதர்கள்‌, நிபுணர்கள்‌ ஆகியோர்‌ புராதன காலத்தில்‌ 
ஆழ்ந்த ஞானம்‌ படைத்துத்தான்‌ இருந்தார்கள்‌. நான்‌ அவர்களுடைய சீடன்‌. 
18வது நூற்றாண்டிலே இது ரொம்பவும்‌ விகற்பமாகப்‌ படலாம்‌. 
ஜெனிவாவில்‌ கிடைக்கும்‌ கல்வி வசதியை நான்‌ பெற்றேன்‌ என்றாலும்‌, 
உண்மையில்‌ அறிவு விருத்தியெல்லாம்‌ என்‌ மட்டில்‌ சொந்த சம்பாத்தியமே. 
எங்கப்பாவுக்கு சாஸ்திர ஆராய்ச்சி கிடையாது. குருட்டுக்‌ குழந்தை மாதிரி 
அறிவுப்‌ பசியைத்‌ தீர்க்க நான்‌ சொந்தமாக என்‌ போக்கில்‌ மல்லாடத்தான்‌ 
முடிந்தது. நான்‌ குரு முகமாக பெற்ற உபதேசம்‌ சித்தாந்த மாளிகையையும்‌ 
ஜீவரசத்தையும்‌ தேடித்‌ திரியும்படியே என்னை அலைக்கழித்தது. முடிவில்‌ 
ஜீவரச நாட்டம்‌ என்‌ முழு மனசையும்‌ உழைப்பையும்‌ கவ்வியது. செல்வம்‌ 
என்ன அற்பமான வஸ்து. உடல்‌ கூட்டிலிருந்து நோய்நொடியை ஓட்டி, 
மனிதனை நித்தியமாக வாழத்‌ தெம்பு படைக்கும்படி செய்துவிட்டால்‌ அது 
எப்படிப்பட்ட மகத்தான சேவையாகும்‌! 


என்‌ கனவுகள்‌ இம்மட்டோடு நிற்கவில்லை. பூதபைசாசங்களை அழைப்பது 
எப்படி என்பதையும்‌ எனது கிரந்தகர்த்தர்கள்‌ எனக்குக்‌ கற்பித்தார்கள்‌. 


அதையும்‌ சாதிக்க ஆசைப்பட்டேன்‌. என்னுடைய உபாசனைகள்‌, 
மந்திரோச்சாடனங்கள்‌ கைகூடி வரவில்லையென்றால்‌ எனது 
அனுபவமின்மைதான்‌ காரணம்‌ என்று நினைத்துக்கொள்ளுவேன்‌. 


கணநேரமாவது என்னுடைய கிரந்த-குருமார்களை நான்‌ சந்தேகித்தது 
கிடையாது. இப்படியாக, என்‌ மனசும்‌ புத்தியும்‌ நெரடிந்த, உடைந்த, 
உருக்குலைந்த சாஸ்திரங்களில்‌ முக்குளித்து எழுந்தன. 

எனக்குப்‌ பதினைந்து வயசு. பெல்ரிவ்‌ வீட்டுக்குக்‌ குடிபோயிருந்தோம்‌. 
அப்பொழுது ஊழியின்‌ இறுதிக்‌ காலம்‌ போல ஒரு சண்டமாருதம்‌ அடித்தது. 
ஜூரோ மலைச்‌ சிகரங்களின்‌ சரிவிலிருந்து புறப்பட்டது புயல்‌. இடி 
வானத்தின்‌ நாலா திசைகளிலுமிருந்தும்‌ குமுறியது. நான்‌ இந்தக்‌ கோர 
நாடகத்தை ஆச்சரியத்துடனும்‌ மனசு எக்களிப்போடும்‌ பார்த்துவந்தேன்‌. 
அப்படி நான்‌ பார்த்துக்கொண்டருக்கும்போது என்‌ வீட்டுக்கு எதிரே சற்று 
தூரத்தில்‌ நின்ற நெடுங்கால விருக்ஷம்‌ ஒன்றிலிருந்து நெருப்புக்‌ 
கொப்புளித்துக்கொண்டு வருவதைக்‌ கண்டேன்‌. கண்ணைப்‌ பறித்த அந்த 
ஒளி மங்கியதும்‌ எதிரில்‌ நின்ற மரத்தைக்‌ காணவில்லை. வெறும்‌ முண்டு 
ஒன்றுதான்‌ நின்றது. மறுநாள்‌ அதன்‌ அருகில்‌ சென்று பார்த்த பொழுது, 
இடியின்‌ அதிர்ச்சியால்‌ பிளந்துவிடாமல்‌, நார்நாராகக்‌ கிழிபட்டு அடியோடு 
நாசமானதைக்‌ கண்டேன்‌. இதைப்‌ போல சர்வநாசமான எதையும்‌ நான்‌ 
எப்போதும்‌ கண்டதே கிடையாது. 


மின்சாரத்தைப்‌ பற்றி ஏற்கனவே யாவருமறிந்த நியதிகள்‌ கூட எனக்கு 
இதுவரை தெரியாது. இடி விழுந்து நாசமானதைப்‌ பார்க்க வந்த கூட்டத்தில்‌ 
இருந்த நிபுணர்‌ ஒருவர்‌ அதை எல்லாம்‌ விளக்கினார்‌. அவருடைய 
வார்த்தைகள்‌ அக்ரிப்பாவையும்‌, அல்பர்டஸ்‌ மாக்னஸையும்‌, பார்ஸல்ஸையும்‌ 
என்‌ மனக்கோளத்தைவிட்டுச்‌ சற்று ஒதுக்கின. ஆனால்‌ விதி வலிது. சிறிது 
காலத்தில்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ என்‌ மனப்பீடத்தில்‌ ஆட்சி புரிந்தார்கள்‌. 


எனக்குப்‌ பதினேழு வயசாயிற்று. என்‌ தகப்பனார்‌ என்னை இங்கோல்ஸ்டாட்‌ 
சர்வகலாசாலையில்‌ சேர்த்துவிடுவது என்று தீர்மானம்‌ பண்ணினார்‌. நான்‌ 
புறப்படும்‌ தேதிகூட நிர்ணயமாகிவிட்டது. அப்போது என்‌ ஜீவியத்தின்‌ மீது 
கவியப்‌ போகும்‌ அந்தகாரத்தின்‌ உற்பாதம்‌ போல ஒரு விபரீத நிகழ்ச்சி என்‌ 
யாத்திரைக்குக்‌ குறுக்கே விழுந்தது. 


எலிஸபெத்துக்கு விஷஜுரம்‌ கண்டது. நோய்‌ அவளைக்‌ கடுமையாக 
வாட்டியது. என்‌ தாயார்‌ இரவு பகல்‌ ஓயாமல்‌, அகலாமல்‌ இருந்து 
சிச்ருஷை செய்தாள்‌. நோய்‌ அவளைவிட்டு அகன்றது. ஆனால்‌ என்‌ 


தாயைப்‌ பற்றிக்கொண்டது. சாகும்போது நானும்‌ எலிஸயெத்தும்‌ கலியாணம்‌ 
செய்துகொண்டு என்‌ தம்பிமாரைப்‌ பராமரித்தால்‌, தள்ளாத வயதில்‌ என்‌ 
தகப்பனாருக்கு ஆறுதலாக இருக்கும்‌ என்று சொல்லிவிட்டு உயிர்‌ நீத்தாள்‌. 
சாகும்போது அமைதியாய்‌ ஆவி பிரிந்தது. ஈமக்கிரியைகளை நடத்திவிட்டு 
நான்‌ இங்கோல்ஸ்டாட்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 


ஊர்‌ சேர்ந்த மறுநாள்‌ அறிமுகக்‌ கடிதங்களைக்‌ கொடுத்துப்‌ பிரதான 
பண்டிதர்களை அறிமுகம்‌ செய்துகொள்ள அவர்களை நாடினேன்‌. 
அப்பொழுதும்‌ என்னை நசுக்கத்‌ திட்டம்‌ போட்ட விதி, இயற்கைத்‌ தத்துவ 
சாஸ்திர பண்டிதரான கிரெம்பிடம்‌ முதலில்‌ என்னை அழைத்துச்‌ சென்றது 
என்று நினைக்கிறேன்‌. அவர்‌ பார்ப்பதற்குக்‌ குரூபி. ஆனால்‌ அவரது 
அறிவில்‌ இயற்கையின்‌ நுட்பங்கள்‌ அனைத்தும்‌ மடங்கிக்‌ கிடந்தன. அவர்‌ 
என்னுடைய ஞானத்தைப்‌ பரிசோதனை செய்தார்‌. நான்‌ படித்த 
கிரந்தகர்த்தர்களான ரசவாதிகளின்‌ பெயர்களை விவரித்தேன்‌. “இந்த 
அபத்தங்களை எல்லாம்‌ படித்துக்கொண்டிருப்பதிலா உன்‌ நாளையும்‌ 
பொழுதையும்‌ கழித்துக்கொண்டிருந்தாய்‌?” என்று கேட்டார்‌. 


நான்‌ “ஆமாம்‌” என்றேன்‌. “நீ இதுவரை செலவு செய்த ஒவ்வொரு 
நிமிஷமும்‌ வீண்‌. நசித்துப்போன தத்துவங்களைத்தான்‌ நீ உன்‌ புத்தியில்‌ 
இதுவரை சுமடு ஏற்றிவந்திருக்கிறாய்‌. இதுகூடத்‌ தெரியாமல்‌ தெய்வமே நீ 
எந்தப்‌ பாலைவனத்தில்‌ அப்பா குடியிருந்தாய்‌! இந்தக்‌ கட்டுக்கதைகள்‌ 
யாவும்‌ கவைக்கு உதவாது என்று எடுத்துச்‌ சொல்ல உனக்கு ஒரு ஆளும்‌ 
இல்லாமல்‌ போச்சா? இந்தக்‌ காலத்தில்‌ அல்பர்டஸ்‌ மாக்னஸ்‌, பார்ஸல்ஸஸ்‌ 
ஆகியோருடைய சீடர்கள்‌ எவரையும்‌ பார்க்க முடியும்‌ என்று நான்‌ நம்பியதே 
கிடையாது. இனிமேல்‌ நீ புதிதாகத்தான்‌ உன்‌ படிப்பை முதலிலிருந்து 
ஆரம்பிக்க வேண்டும்‌” என்று சொல்லிவிட்டு நான்‌ படிக்கவேண்டிய புத்தக 
ஜாபிதா ஒன்று எழுதிக்‌ கொடுத்தார்‌. தான்‌ இயற்கை சாஸ்திரத்தை அடுத்த 
வாரத்திலிருந்து போதிக்கத்‌ தொடங்க உத்தேசித்திருப்பதாகவும்‌, அவரது 
சகாவான வால்ட்‌ மன்‌ பண்டிதர்‌ ரசாயனம்‌ கற்பிப்பார்‌ என்றும்‌ சொன்னார்‌. 


நான்‌ வீடு திரும்பினேன்‌. கிரெம்பின்‌ போக்கு எனக்குப்‌ பிடிக்கவில்லை. 
ரசவாதத்தை விட்டுத்தொலைக்க வேண்டும்‌ என்பது முன்பே ஆசைதான்‌. 
ஆனால்‌ நவீன சாஸ்திர பண்டிதர்களின்‌ ஆராய்ச்சிகளும்‌ எனக்கு 
அற்பமாகவே பட்டன. ரசவாதம்‌ வெறுங்‌ கனவுதான்‌. ஆனால்‌ வியர்த்தமான 
பெருங்‌ கனவுகள்‌ இல்லையா! நித்தியத்துவம்‌, சக்தி முதலியன போன்ற 
அற்பமான உண்மைகளைக்‌ கொடுத்து இந்தப்‌ பெருங்‌ கனவுகளை வாங்க 
விரும்பினேன்‌. இங்கோல்ஸ்டாட்டுக்கு வந்து இரண்டு மூன்று நாட்கள்‌ 
வரை இந்த நினைப்புத்தான்‌. 


வால்ட்மன்‌ பண்டிதர்‌ எப்படி இருக்கிறார்‌ என்பதையும்‌ பார்த்துவிடுவோம்‌ 
என்று புறப்பட்டேன்‌. வால்ட்மன்‌ தம்முடைய சகாவுக்கு முற்றிலும்‌ 
நேர்மாறானவர்‌. வயசு ஜம்பதிருக்கும்‌. மனசிலே அன்பு, தயை, கபாலத்திலே 
ஒன்றிரண்டு நரைகள்‌, நிமிர்ந்த நடை. இவைதான்‌ வால்ட்மன்‌. ரசாயன 
சாஸ்திரம்‌ வளர்ந்ததைப்‌ படிப்படியாக வர்ணித்தார்‌. பிறகு சாஸ்திரத்தின்‌ 
தற்கால நிலையைப்‌ பருந்தோட்டமாக எடுத்துச்‌ சொன்னார்‌. சாஸ்திர 
பரிபாஷையை விளக்கினார்‌. தற்கால ரசாயனம்‌ எந்த நிலையில்‌ இருக்கிறது 
என்பதை அவர்‌ உபன்னியசித்தது என்றும்‌ என்‌ மனத்தைவிட்டு அகலாது. 


"புராதனர்கள்‌ சொன்னது பெரிது; சாதித்தது ஒன்றுமில்லை. ஆனால்‌ நவீன 
விற்பன்னர்கள்‌ பேச்சைப்‌ பிரமாதப்படுத்தவில்லை. ஓர்‌ உலோகத்தை 
வேறொன்றாக மாற்ற முடியாது என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. ஜீவரசம்‌ 


என்பது கானல்‌ நீர்‌ என்பதை அவர்கள்‌ அறிவார்கள்‌. அவர்கள்‌ 
துளைவதெல்லாம்‌ அழுக்கில்தான்‌; ஆனால்‌ அபார உண்மைகளைக்‌ 
கண்டுவிட்டார்கள்‌. வரம்பற்ற சக்தி அவர்கள்‌ வசமாகிவிட்டது. 


அவர்களுக்கு வானத்து இடியைத்‌ தருவிக்க முடியும்‌; புகம்பத்தைப்‌ பிடித்து 
பொம்மலாட்டம்‌ காட்டுவார்கள்‌. கட்புலனுக்கு வசப்படாத லோகத்தைக்கூட 
ஆட்டிவிடுவார்கள்‌”” என்றார்‌. 


என்‌ மனசோ புதுவழியை வகுத்து சிருஷ்டியின்‌ ஆழ்ந்த ரகசியங்களை 
நாடவேண்டும்‌ என்று சங்கல்பித்தது. அன்றிரவு என்‌ மனம்‌ ஒரே 
கொந்தளிப்பில்‌ குமைந்தது. மறுநாள்‌ வால்ட்மன்‌ பண்டிதரை நாடினேன்‌. 
என்‌ ஆசையைச்‌ சொன்னேன்‌; வாலிபத்தின்‌ உற்சாகத்துடன்‌ சொன்னேன்‌. 
நான்‌ எதைப்‌ படிக்கவேண்டுமென்று விநயமாகக்‌ கேட்டேன்‌. 

“நீயே எனது உண்மைச்‌ சீடன்‌; உறுதியைப்‌ போல உழைப்பும்‌ இருந்தால்‌ 
வெற்றி காணுவாய்‌” என்று ஆசீர்வதித்துத்‌ தமது ஆராய்ச்சி மண்டபத்துக்கு 
என்னை அழைத்துச்‌ சென்று கருவிகளைப்‌ புழங்கும்‌ முறையைப்‌ பழக்கிக்‌ 
கொடுத்தார்‌. 


முயற்சி 


இரண்டு வருஷங்கள்‌ இங்கோல்ஸ்டாட்டில்‌ இவ்வாறு கழிந்தன. நான்‌ 
கல்வியை ஒருவித வெறியுடன்‌ தொடர்ந்தேன்‌. அக்காலத்தில்‌ நான்‌ 
ஊருக்குப்‌ போகவும்‌ இல்லை; கடிதங்கூட எழுதவில்லை. 


இந்த இரண்டு வருஷங்களிலும்‌ என்‌ மனசு சில ரகசியங்களை ஆராய்ந்து 
அவற்றை நாடித்‌ தொடர்ந்தது. இந்த சாஸ்திர ஆராய்ச்சி இருக்கிறதே, இது 
மோகினிப்‌ பிசாசு மாதிரி. பற்றிக்கொண்டால்‌ விடாது. இந்த இரண்டு 
வருஷ ஆராய்ச்சி ரசாயனக்‌ கருவிகள்‌ சிலவற்றில்‌ அபிவிருத்தியைச்‌ 
சாதிக்கத்தான்‌ எனக்கு வகை செய்தது. இது எனக்குப்‌ புகழ்‌ சம்பாதித்துத்‌ 
தந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான்‌ இதைச்‌ சாதித்த பொழுது 
என்‌ படிப்பு பூர்த்தியாகிவிட்டது என்று நினைத்தேன்‌. எனது மனம்‌ நாடும்‌ 
ஆராய்ச்சிக்கு உகந்த இடம்‌ அது அல்ல. சொந்த ஊருக்கே 
திரும்பிவிடலாம்‌ என்று தீர்மானித்தேன்‌. ஆனால்‌ ஒரு சம்பவம்‌ எனது 
தாமசத்தை நீடித்தது. 


இயற்கைத்‌ தோற்றங்களில்‌ மனித உடற்கூறு என்‌ கவனத்தைக்‌ கவர்ந்தது. 
ஜீவனுடன்‌ நடமாடும்‌ ஓவ்வொரு பிராணியையும்‌ கவனித்தேன்‌. அதை 
நடமாடச்‌ செய்யும்‌ சக்தி எது? இதுவே என்‌ மனத்தில்‌ எழுந்த கேள்வி. ஜீவ 
தத்துவம்‌ என்ன? இது தெம்புமிக்க கேள்வி. இது புரிந்துகொள்ள முடியாத 
ஒரு மூடுமந்திரம்‌ என்றுதான்‌ கருதப்பட்டு வந்தது. உடல்கூறு 
நுட்பங்களைப்‌ பற்றிய சாஸ்திரங்களைக்‌ கற்க ஆரம்பித்தேன்‌. உண்மை 
நாட்டம்‌ பெரும்‌ வெற்றியாக மாறுபட்டிராவிட்டால்‌ இந்த வேலைகள்‌ யாவும்‌ 
எனக்கே பெறும்‌ சுமையாக மாறி இருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. நான்‌ 
உடல்கூறு நூலைக்‌ கற்றுத்‌ தெளிந்தேன்‌. அது மட்டும்‌ போதவில்லை. 
மனுஷ உடம்பு இயற்கையாக அழுகி அழிவதையும்‌ கூர்ந்து கவனிக்க 
வேண்டியிருந்தது. எனது கல்வியில்‌ பிரதான போதனை பயமின்மை. இதை 
இளமையிலேயே படியவைத்ததற்கு என்‌ தகப்பனாருக்குத்தான்‌ நான்‌ நன்றி 
செலுத்த வேண்டும்‌. பேய்‌ பிசாசு என்ற பயம்‌ சற்றுமில்லாமல்‌ சமாதிக்‌ 
குழிகளிலும்‌ கல்லறைகளிலும்‌ படிப்படியாக தேகம்‌ எப்படி அழிகிறது 
என்பதை நேரில்‌ கவனிப்பதற்காக நடமாடத்‌ திரிந்தேன்‌. மனிதனுடைய 
உடம்பு செத்து விழுந்ததும்‌ எவ்வளவு மகாகேவலப்பட்ட 
வஸ்துவாகிவிடுகிறது. ரத்தம்‌ துளும்பிய ஜீவன்‌ ஒட்டம்‌ ஓடுங்கியதும்‌ 
உடம்பு அழுக ஆரம்பிக்கிறது. கண்ணையும்‌ மூளையையும்‌ கிருமிகள்‌ 


ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றன. ஜீவ களையிலிருந்து ஜீவனற்ற நிலை 
ஏற்படுவதற்குத்‌ துணையாக உள்ள காரணங்களை எல்லாம்‌ வெகு 
நுணுக்கமாகப்‌ பரிசோதனை செய்துவந்தேன்‌. உயிர்‌, பிறகு உயிரின்மை. 
அதே மாதிரிதான்‌ மரணம்‌, அதிலிருந்து உயிர்‌. அதாவது மரணம்‌ 
சம்பவிப்பதற்குத்‌ துணையாக நின்ற காரண சக்திகளைப்‌ போக்கினால்‌ 
உயிர்நிலை மீண்டும்‌ நேராதா? திடீரென்று இந்த ஞானம்‌ உதயமாயிற்று. 
முன்போ பின்போ ஜீவ களை இல்லாத ஒரு வஸ்துவில்‌ உயிரைப்‌ பெய்து 
பார்க்காமல்‌, செத்ததை சாவின்‌ குணங்களைப்‌ போக்கி மீண்டும்‌ 
உயிர்ப்பிக்கலாம்‌ அல்லவா? முடியும்‌ என்று தோன்றியது. 


நான்‌ சொல்லுவது வெறியனுடைய மனசின்‌ ஓஒட்டசாட்டங்கள்‌ அல்ல. 
முயற்சி பனைளித்தது. ஜீவ ரகசியம்‌ என்‌ கைக்கு வசப்பட்டது. கடைசியாக 
ஜீவ களையின்‌ அந்தரங்கத்தையும்‌ வாழ்வின்‌ நுட்பத்தையும்‌ 
கண்டுபிடித்துவிட்டேன்‌. இது மட்டுமா? ஜட வஸ்துவில்‌ உயிரைப்‌ பெய்து 
அதை இயக்கிவைக்கும்‌ சக்தியும்‌ என்‌ வசமாயிற்று. 


இந்த தேவ ரகசியத்தை வைத்துக்கொண்டு நான்‌ பிரமித்துப்‌ போனேன்‌. 
என்ன செய்வது, அதை எந்த வகையில்‌ உபயோகிப்பது? தயங்கினேன்‌. 
நான்‌ எதற்கு உயிர்‌ கொடுத்துப்‌ பார்ப்பது? அதற்குத்‌ தக்க உடல்கூறு 
செய்யும்‌ வகை என்ன? இது மகா கஷ்டமான சாதனை. நம்‌ உடம்பில்‌ 
காணும்‌ ஒவ்வொரு தசை நாரையும்‌ நாளத்தையும்‌ நரம்பையும்‌ எப்படிச்‌ 
செய்து இணைப்பது. அதில்‌ விழுந்து வேலை செய்தேன்‌. மிருக ராசிக்கு 
உயிர்‌ கொடுத்துப்‌ பார்க்க என்‌ மனம்‌ ஒப்பவில்லை. மனிதனையே 
சிருஷ்டீத்துப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று என்‌ மனம்‌ தவித்தது. முயன்று 
முயன்று பல தோல்விகளைக்‌ கண்டேன்‌. சிறுசிறு நாளங்களையும்‌ நரம்பு 
வகைகளையும்‌ செய்வது மகா கஷ்டமாக இருந்ததினால்‌, பிரம்மாண்டமான 
ஒரு மனிதச்‌ சடலத்தை அமைக்க முற்பட்டேன்‌. எட்டடி உயரம்‌, 
அதற்கேற்ற அங்கங்கள்‌, உடல்கூறு அமைப்புகள்‌. பல நாட்கள்‌ 
பாகங்களைத்‌ தேடித்‌ திரிந்து சேமித்தேன்‌. 


புயலின்‌ கொந்தளிப்போடு நான்‌ உழைத்தேன்‌. மரணமும்‌ ஜீவனும்‌ ஒரு 
எல்லைக்கோட்டுக்குள்‌ வசமாயின. நான்தான்‌ இருள்‌ மண்டிய லோகத்திலே 
ஜீவ களை என்ற சூரியோதயத்தை உண்டுபண்ணுகிறவன்‌. நான்‌ 
சிருஷ்டிக்கும்‌ இந்த வம்சம்‌ என்னைத்‌ தந்தையிலும்‌ மேலாக பாவிக்கும்‌. 
செத்தழுகிய உடலிலிருந்து மரணத்தைப்‌ போக்கி அதற்கு உயிர்‌ 
கொடுக்கும்‌ வகையை நான்‌ கண்டுபிடிப்பேன்‌. 


இந்த மாதிரி ஆவேசத்தில்‌ உழைத்துவந்தால்‌, எந்த மாதிரி வைரம்‌ பாய்ந்த 
உடலும்‌ நரம்பும்தான்‌ தாங்கும்‌? நினைக்க எனக்கே உடம்பு 


நடுநடுங்குகிறது. 


தனித்த ஒரு வீடு. அதில்‌ நான்‌ உழைக்கும்‌ அறை மாடிப்படி தாண்டி ஒரு 
மூலையில்‌ இருந்தது. பிரேதக்‌ குழிகளிலிருந்தும்‌ ஆஸ்பத்திரி பிணமறுக்கும்‌ 
கிடங்குகளிலிருந்தும்‌ கசாப்புக்‌ கடைகளிலிருந்தும்‌ எனக்குத்‌ தேவையான 
அங்கங்கள்‌ வந்தன. இவற்றைக்‌ கொண்டு இரவு பகல்‌ ஓயாது உழைத்து, 
ஓர்‌ உடல்கூட்டைக்‌ கட்டி முடித்தேன்‌. இதற்குள்‌ புறஉலகிலும்‌ மாறிமாறிப்‌ 
பருவங்கள்‌ ஒன்றையொன்று தொடர்ந்தன. நான்‌ யாருக்கும்‌ எழுதாமல்‌ 
கொள்ளாமல்‌ இந்த முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்ததினால்‌ என்‌ 
தகப்பனாரிடமிருந்து ஒரு கடிதம்‌ வந்தது. “உன்னிடமிருந்து ஒழுங்காகக்‌ 
கடிதம்‌ வராமலிருப்பது உன்னுடைய இதர கடமைகளிலும்‌ அப்படித்தான்‌ 
இருந்து வருகிறாய்‌ என்பதற்குப்‌ போதுமான அத்தாட்சி.” 


தகப்பனாருக்கு எனது நாட்டம்‌ புரியுமா? இருந்தாலும்‌ எனது வேட்கை 
என்னை விழுங்கியது. அவர்‌ என்னைப்‌ பிசகாக நினைத்ததில்‌ என்ன 
அதிசயம்‌? இருந்தாலும்‌ ஒரு விதத்தில்‌ நான்‌ குற்றவாளிதான்‌. மனிதன்‌ 
என்றால்‌ நிதானம்‌ வேண்டும்‌. உணர்ச்சி வசப்பட்டு அதற்குள்‌ 
ஆழ்ந்துவிடலாகாது. அறிவுத்‌ தேட்டமும்‌ இந்த நியதிக்குள்‌ 
அடங்கியதுதான்‌. இருந்தாலும்‌ நான்‌ சட்டை செய்யவில்லை. 


இலையுதிர்‌ காலமும்‌ வந்தது. எனது வேலையும்‌ ஏறக்குறைய முடிந்தது. 
இந்த மாதிரி ஆவேசத்தில்‌ வேலை செய்த எனக்கு நாடியில்‌ அதிர்ச்சி 
கண்டுவிட்டது. சிறு சத்தம்கூட என்னைத்‌ திடுக்கிட வைக்கும்‌. உடம்பிலே 
சிறிது ஜுர வேகம்‌ ஏறி அடித்தது. நானும்‌ தேய்ந்து வந்தேன்‌. உடம்பு 
பொள்ளலாயிற்று. வேலையை முடித்துக்கொண்டு ஓய்வும்‌ நிம்மதியும்‌ 
பெற்று மறுபடியும்‌ திடம்‌ பெறலாம்‌ என்று நினைத்தேன்‌. எனக்கேது ஓய்வு? 


பிரேத மனிதன்‌ 


நவம்பர்‌ மாதம்‌. நடுராத்திரி என்‌ வேலை முடிந்தது. நான்‌ செய்துவைத்த 
உடல்கூட்டைப்‌ பார்த்தேன்‌. மன உளைச்சல்‌ என்று கூறும்படியான 
கவலையுடன்‌ அதற்கு உயிர்‌ பெய்யும்‌ கருவிகளைத்‌ திரட்டி எடுத்தேன்‌. 


உயிரற்ற சடலம்‌ என்‌ காலடியில்‌ கிடந்தது. மங்கிய வெளிச்சத்தில்‌ அந்தச்‌ 
சடலத்தின்‌ கண்கள்‌ திறந்தன. அது மூச்சுவிட்டது. அது கால்‌, கைகளை 
ஆட்டியது. 

நான்‌ செய்து வைத்த மனித ராசியை எப்படி விவரிப்பது. அவனது 
அங்கங்கள்‌ லக்ஷணத்துக்குப்‌ பொருந்தி இருந்தன. முகம்‌ அழகாக இருக்க 
வேண்டும்‌ என்று விரும்பினேன்‌. அழகா? அட தெய்வமே! அழகா அது? 
மஞ்சள்‌ பூத்த சர்மம்‌. உள்ளடக்கிய நாளங்களைச்‌ சற்றே மறைத்தது கருத்த 
சிகை. முத்துப்‌ போன்ற பல்‌ வரிசை. ஆனால்‌ யாவும்‌ ஒன்று சேர்ந்து மகா 
கோரமாகத்தானிருந்தது. கண்விழி தேக்கமற்றுத்‌ தெளிவற்று விகாரமாக 
இருந்தது. உதடுகள்‌ நீலம்‌ பாரித்துக்‌ கிடந்தன. 


மனித குணத்தைப்‌ போல மனிதனுடைய இதர அமைப்புக்களை லேசில்‌ 
மாற்ற முடியாது. இந்த இரண்டு வருஷங்களாக இந்த உடல்கூட்டில்‌ உயிர்‌ 
பெய்ய என்‌ வலுவை அழித்துக்கொண்டேன்‌. ஆசை நிறைவேறியதும்‌ நான்‌ 
செய்து வைத்த உடல்கூடு எனக்கே வெறுப்பைத்‌ தந்தது; என்‌ மனசைக்‌ 
குமட்டியது. உயிர்‌ பெய்த அந்தச்‌ சடலத்தைக்‌ காணச்‌ சகியாமல்‌ நான்‌ ஓடி 
வந்தேன்‌. படுக்கையில்‌ விழுந்தேன்‌. மனசின்‌ கொந்தளிப்பு அடங்கும்‌ 
என்று கண்களை மூடித்‌ தூங்க முயன்றேன்‌. தூங்கும்போது ஒரு 
சொப்பனம்‌. இங்கோல்ஸ்டாட்‌ தெருவிலே எலிஸபெத்தைக்‌ கண்ட மாதிரி. 
ஒடிப்போய்‌ அவளைத்‌ தழுவி முத்தமிட்டேன்‌. என்‌ கைக்குள்‌ சிக்கியது என்‌ 
தாயாரின்‌ சவம்‌. அவளது சவத்தை மூடியிருந்த துணிமீது புழுக்கள்‌ 
நெளிந்தன. கூக்குரலிட்டு விழித்தேன்‌. மங்கிய நிலவொளியில்‌ நான்‌ 
செய்து வைத்த பிரேத சடலம்‌ ஜன்னல்‌ வழியாக உள்ளறைக்குள்‌ 
புகுவதைக்‌ கண்டேன்‌. நான்‌ செய்து வைத்த ஜீவராசி என்னுடைய கட்டில்‌ 
திரையை நீக்கிக்கொண்டு என்னை நோக்கியது. அந்தப்‌ பார்வை - கண்கள்‌ 
என்றா சொல்வது அதை? அந்த உறுப்பைக்‌ கொண்டு என்னையே விழித்து 
நோக்கியது. பேச முயன்றது. ஆனால்‌ உறுமத்தான்‌ தெரிந்தது. வாயைத்‌ 
திறந்ததும்‌ வெற்றுச்‌ சப்தங்கள்தாம்‌ வெளிவந்தன. என்னைத்‌ தடுத்து 
அமர்த்த முயன்றது. நான்‌ ஓடித்‌ தப்பித்தேன்‌. நான்‌ குடியிருந்த வீட்டு 


முற்றத்தில்‌ போய்‌ இரவு முழுவதையும்‌ அங்கேயே கழித்தேன்‌. இரவு 
முழுவதும்‌ நடந்து நடந்து காலும்‌ கடுத்தது. நான்‌ உயிரைக்‌ கொடுத்த 
பிரேத பைசாசம்‌ என்னை விரட்டிக்கொண்டு வந்துவிடுமோ என்று பயந்து 
பயந்து பொழுதைக்‌ கழித்தேன்‌. 


அதன்‌ முகம்‌ என்‌ மனத்தில்‌ உறையேற்றிய பீதி வார்த்தைக்குள்‌ அடங்காது. 
எகிப்தியர்‌ பதனிட்டுப்‌ புதைக்கிறார்களே அந்தச்‌ சரீரத்துக்கு உயிர்‌ வந்தாலும்‌ 
இவ்வளவு கோரமாகத்‌ தோற்றாது. அந்தச்‌ சடலத்தைக்‌ கட்டி முடிக்குமுன்பு 
அதைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. அப்பொழுதும்‌ அது அழகற்றிருந்தது. ஆனால்‌ 
அதற்குள்‌ உயிர்‌ ஓட ஆரம்பித்த பிற்பாடு அதன்‌ கோரம்‌ காணச்‌ 
சகிக்கவில்லை. 


மறுநாள்‌ காலை, வாசல்காரன்‌ கதவைத்‌ திறந்ததும்‌ வெளியே வந்தேன்‌. 
கால்கொண்ட திசையில்‌ சென்றேன்‌. பயந்தான்‌ என்னை உந்தித்‌ தள்ளியது. 
எங்கு போகிறேன்‌ என்ற பிரக்ஞையே இல்லாமல்‌ நடந்துகொண்டே 
இருந்தேன்‌. 


இப்படிச்‌ சென்றுகொண்டே இருக்கும்போது எதிரே ஒரு வண்டி வந்தது. 
அதில்‌ எனது தோழன்‌ கிளெர்வெல்‌ வந்தான்‌. அவன்‌ வருகை எனக்கு ஊர்‌ 
ஞாபகத்தை உண்டு பண்ணியது. "பிராங்கன்ஸ்டீன்‌, உன்னிடமிருந்து 
கடிதம்‌ வராததினால்‌ உன்னைப்‌ பார்த்துவரும்பட உன்‌ தந்தை என்னை 
அனுப்பி வைத்தார்‌; உடம்புக்கு என்ன, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே?” 
என்றான்‌. 

என்‌ மனசில்‌ கிடந்த ரகசியங்களை நான்‌ எப்படி அவனிடம்‌ சொல்லுவது? 
நரம்பதிர்ச்சியின்‌ ஆதிக்கம்‌ தலை தூக்கியது. நோய்‌ என்னைக்‌ 
கிடத்திவிட்டது. பல மாதங்கள்‌ வரை நான்‌ பிரக்ஞையற்ற நிலையில்‌ 
கிடந்தேன்‌. எனக்குப்‌ பணிவிடை செய்து ஆளாக்கி அப்புறம்‌ எலிஸபெத்‌ 
கொடுத்த கடிதத்தையும்‌ கொடுத்து ஆறுதல்‌ சொன்னான்‌ கிளெர்வெல்‌. 
நண்பன்‌ என்றால்‌ அவன்தான்‌. 


பழியும்‌ பாவமும்‌ 


நாங்கள்‌ இருவரும்‌ ஊருக்குத்‌ திரும்புவது என்று திட்டம்‌ போட்டிருந்தோம்‌. 
ஆனால்‌ கிளெர்வெல்‌, “இந்த ஊர்ச்‌ சுற்று வட்டாரத்தை (இங்கோல்ஸ்டாட்‌. 
பிரதேசத்தை] கால்நடையாகச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டுத்‌ திரும்பலாமே?” 
என்றான்‌. நானும்‌ அவனுடைய ஆசைக்கு ஒத்துப்பாட ஊர்‌ சுற்றப்‌ 
புறப்பட்டேன்‌. யாத்திரை குதூகலமாகக்‌ கழிந்தது. ஆனால்‌ கோடை இடி 
மாதிரி எங்களுக்கு ஒரு கடிதம்‌ காத்திருந்தது. என்‌ தகப்பனார்‌ 
எழுதியிருந்தார்‌. விதியின்‌ விபரீத விளையாட்டை என்னவென்று 
சொல்லுவது? 


கடிதத்தின்‌ சாரம்‌ இதுதான்‌: “உன்‌ அருமைத்‌ தம்பி வில்லியம்‌ 
இறந்துபோனான்‌. சாவும்‌ துர்மரணம்‌. வியாழக்கிழமை (மே 17ம்‌ தேதி) 
பிளெய்ன்‌ பாலஸ்‌ என்ற இடத்துக்கு என்‌ தகப்பனார்‌ எலிஸபெத்தையும்‌ 
குழந்தைகளையும்‌ அழைத்துக்கொண்டு உலாவப்‌ போனாராம்‌. மாலை 
நேரமும்‌ காற்றும்‌ சீராக இருந்ததினால்‌ எதிர்பார்த்ததைவிட வெகுதூரம்‌ 
சென்றுவிட்டார்கள்‌. திரும்புமுன்‌ நன்றாக இருட்டிவிட்டது. 


முன்னால்‌ ஓடிக்கொண்டிருந்த சிசுக்கள்‌ வில்லியமும்‌  எர்னஸ்டும்‌ 
காணப்படவில்லை என்பது இருட்டின பிறகுதான்‌ எங்களுக்குத்‌ தெரிந்தது. 
நாங்கள்‌ ஒரு பெஞ்சியில்‌ உட்கார்ந்திருந்தோம்‌. கடைசியில்‌ எர்னஸ்ட்‌ 
வந்தான்‌. வில்லியத்தைப்‌ பார்த்தீர்களா என்று கேட்டான்‌. தன்னுடன்‌ அவன்‌ 
ஒளிந்து விளையாடிக்கொண்டருந்ததாகவும்‌, ஓளியச்‌ சென்றவனைக்‌ 
காணவில்லை என்றும்‌ சொன்னான்‌. 


நாங்கள்‌ இருட்டில்‌ வெகு நேரம்‌ தேடினோம்‌. அகப்படவில்லை. அவன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பி இருக்கக்கூடுமென்று எலிஸபெத்‌ சொன்னாள்‌. 
வீட்டுக்கு வந்தோம்‌. அங்கும்‌ காணவில்லை. பிறகு தீவட்டி ஆள்‌ 
துணையுடன்‌ திரும்பி வந்து தேடினேன்‌. பசும்புல்‌ தரையில்‌ அவனைப்‌ 
பிணமாகக்‌ கிடத்தி இருந்தது. அதிகாலை ஐந்து மணி சுமாருக்குக்‌ 
கண்டேன்‌. எலிஸபெத்‌ ஆறாத்துயரில்‌ ஆழ்ந்துவிட்டாள்‌. உன்னால்தான்‌ 
அவளைத்‌ தேற்ற முடியும்‌. உடனே புறப்பட்டு வா.” 

சேதியறிந்த நாங்கள்‌ உடனே ஊருக்குப்‌ பயணமானோம்‌. வழிநெடுக 
மனசை சோகம்‌ பிடுங்கித்‌ தின்றது. ஆறு வருஷங்கள்‌ வரை நான்‌ காணாத 
என்‌ நாட்டைக்‌ கண்டேன்‌. அந்த ஆறு வருஷங்களில்‌ என்னென்ன 


மாறுதல்கள்‌. ஊரை அணுக அணுகச்‌ சொல்லமுடியாத பீதி என்னை 
வாட்டி வருத்தியது. மறுபடியும்‌ பழைய நோய்க்கு ஆளானேன்‌. இரண்டு 
நாட்கள்‌ லாவ்ஸென்னியில்‌ தங்கினேன்‌. சூழ்நிலையின்‌ சாந்தமும்‌ 
தெளிவும்‌ எனக்குச்‌ சிறிது நிம்மதியை ஏற்படுத்தின. கடைசியாக ஊருக்கு 
வந்து சேர்ந்தேன்‌. 


ஊரை நெருங்கும்போது நன்றாக இருட்டிவிட்டது. எதிரில்‌ நின்ற 
மலைகூடத்‌ தெரியவில்லை. மனசில்‌ மீண்டும்‌ அந்தத்‌ துன்பப்‌ படலம்‌ 
கவிந்தது. கட்புலனுக்குத்‌ தென்பட்டது தீமையின்‌ சூழ்நிலைதான்‌. மனுஷ 
வர்க்கத்திலே துயரத்தில்‌ அல்லாடுவதற்கு என்று பிறப்பிக்கப்பட்ட ஜீவன்‌ 
நான்‌ என்று அறிந்தேன்‌. 


எதிர்பார்த்தபடி நடக்கத்தான்‌ நடந்தது. ஆனால்‌ நான்‌ எதிர்பார்த்தது 
நடந்ததில்‌ ஆயிரத்தில்‌ ஒரு பங்குகூட இல்லை. 


நான்‌ ஜெனிவாவின்‌ சுற்றுவட்டாரத்துக்குள்‌ புகுந்தபோது 
கும்மிருட்டாகிவிட்டது. நகரத்தின்‌ கோட்டைக்‌ கதவுகளை 
அடைத்துவிட்டார்கள்‌. நகருக்கு சுமார்‌ மூன்றரை மைல்‌ தூரத்தில்‌ உள்ள 
ஒரு குக்கிராமத்தில்‌ ராத்திரிப்‌ பொழுதைக்‌ கடத்திவிட வேண்டியதாயிற்று. 
வான மண்டலம்‌ மாசுமறுவற்றுக்‌ கிடந்தது. என்‌ சகோதரன்‌ வில்லியம்‌ 
மடிந்த இடத்தைப்‌ பார்க்க ஆசை எழுந்தது. நகர்‌ வழியாகப்‌ போக 
முடியாதாகையால்‌, ஒரு படகை அமர்த்திக்கொண்டு ஜி மார்க்கமாக 
பிளெய்ன்‌ பாலஸுக்குப்‌ போனேன்‌. படகில்‌ இருக்கும்போது, தூரத்தில்‌ 
மாண்ட்பிளாங்க்‌ சிகரத்தில்‌ மின்னல்‌ விளையாடுவதைக்‌ கண்டேன்‌. என்ன 
என்ன வடிவம்‌ எல்லாம்‌ எழுந்தன! புயல்‌ வருவதை அறிந்து படகை 
விரைவாக ஒட்டிச்சென்று கரையில்‌ இறங்கினேன்‌. காற்றின்‌ 
ஒட்டசாட்டத்தைக்‌ காண ஒரு குன்றின்‌ மீது ஏறிக்கொண்டேன்‌. வானம்‌ 
கறுத்தது. மழைத்‌ துளிகள்‌ பருக்கைக்‌ கற்கள்‌ மாதிரி விழுந்தன. அதன்‌ 
உக்கிரம்‌ நிமிஷத்திற்கு நிமிஷம்‌ வலுத்தது. புயல்‌ என்னைச்‌ 
சூழ்ந்துகொண்டது. இடியும்‌ மின்னலும்‌ இருட்டைக்‌ கிழித்துக்‌ கூத்தாடின. 
ரெளத்திராகாரமாகக்‌ கவிந்த புயலை பிரமிப்போடு நான்‌ பார்த்துக்கொண்டு 
நின்றேன்‌. மனம்‌ வில்லியத்தை நினைத்து அழுதது. 


திடீரென்று ஒரு மின்னல்‌ வாள்‌ வீச்சு. எனக்கு அருகில்‌ இருந்த ஒரு 
மரத்து மறைவில்‌ ஒர்‌ உருவம்‌ மறைந்தது. இன்னும்‌ ஒரு மின்னல்‌. 
ஒன்றிநின்றது யார்‌ என்று பார்த்தேன்‌. பிரம்மாண்டமான உருவம்‌. நான்‌ 
உயிர்‌ பெய்து உண்டாக்கிய பிரேத மனிதன்‌! அவன்‌ எப்படி இங்கு 
வந்தான்‌? க்ஷணத்தில்‌ வில்லியத்தைக்‌ கொலை செய்த கை 
யாருடையதென்பதைப்‌ புரிந்துகொண்டேன்‌. அடுத்த மின்வெட்டு, அவன்‌ 


செங்குத்தாக நின்ற பாறைக்குன்று ஒன்றில்‌ தொத்தி ஏறி மறைவதைக்‌ 
காட்டியது. மான்ட்ஸாலீவ்‌ சிகரத்தில்‌ அவன்‌ மறைந்துவிட்டான்‌. 


இந்தப்‌ பிரேத மனிதனுக்கு நான்‌ உயிர்‌ கொடுத்து இரண்டு வருஷங்கள்‌ 
கடந்துவிட்டன. இதுதான்‌ இவனது முதல்‌ கொலையா? இவனை இப்படியே 
மனித வம்சத்தின்‌ மீது வேட்டையாடீக்கொண்டிருக்கும்படி விட்டுவிடுவதா? 


மறுநாள்‌ விடிந்ததும்‌ ஊருக்குள்‌ புகுந்தேன்‌. வீட்டுக்குச்‌ சென்றேன்‌. என்‌ 
சகோதரனைக்‌ கொன்றது யார்‌ என்பது தெரிந்துவிட்டது. நான்‌ 
திடுக்கிட்டேன்‌. என்‌ ரகசியம்‌ வெளியாகிவிடுமோ என்று நடுநடுங்கினேன்‌. 


எங்கள்‌ வீட்டில்‌ ஜஸ்டின்‌ என்ற குட்டி வளர்ந்து வந்தாள்‌. நல்ல 
அமரிக்கையான பெண்‌. கண்ணுக்கும்‌ குளிர்ந்த ரூபம்‌. 
அவள்தான்‌ வில்லியத்தைக்‌ கொன்றாளாம்‌! 


இந்தக்‌ குற்றச்சாட்டை எலிஸபெத்‌ நம்பவில்லை. ஜஸ்டின்‌ நிரபராதி என்று 
விடுதலை செய்துவிடுவார்கள்‌ என நிச்சயமாக நம்புவதாகச்‌ சொன்னாள்‌. 


“அவள்‌ குற்றவாளி அல்லவென்றால்‌ அது நிரூபிக்கப்படும்‌. பயப்படுவதற்கு 
ஒன்றுமில்லை. நீ நெஞ்சைத்‌ தளர விடாதே” என்றேன்‌ நான்‌. 


“எலிஸபெத்‌ ஏன்‌ வீணாய்‌ அழுகிறாய்‌? கண்ணீரைத்‌ துடைத்துக்கொள்‌. நீ 
நம்புவது போல அவள்‌ நிரபராதி என்றால்‌, நம்முடைய சட்டதிட்டங்கள்‌ 
நீதியை நிலைநாட்டும்‌ என நம்பு; அதில்‌ பாரபட்சமோ நியாயத்‌ தவறுதலோ 
ஏற்படாமல்‌ நான்‌ பார்த்துக்கொள்ளுகிறேன்‌'” என்றார்‌ என்‌ தகப்பனார்‌. 


விசாரணை 


பதினொரு மணி வரை மனவேதனையுடன்‌ கழித்தோம்‌. விசாரணை 
ஆரம்பமாயிற்று. எனது தந்தையும்‌ உறவினர்களும்‌ சாட்சிகளாகக்‌ 
கோர்ட்டுக்குச்‌ சென்றார்கள்‌. எனக்கோ நீதி பரிபாலனம்‌ என்றது 
சொல்லுக்கடங்காத கேலிக்கூத்தாகத்‌ தென்பட்டது. நெய்க்‌ கொப்பறையில்‌ 
போட்டுத்‌ தகிப்பது போல எனது மனம்‌ துடிதுடித்தது. நான்‌ மனித வர்க்கம்‌ 
அறியலாகாது என மறைத்து வைக்கப்பட்டுள்ள ரகசியத்தைத்‌ 
தெரிந்துகொள்ள ஆசைப்பட்டதன்‌ விளைவாக - சட்டத்துக்குப்‌ புறம்பான 
முறைகளின்‌ பலனாக - இரண்டு பேர்‌ உயிருக்கு உலை வைத்தேன்‌. 
ஒன்று பச்சிளம்‌ பசலை; துன்பம்‌ என்பதே இன்னதென்றறியாத சிசு. 
அடுத்தது மரணமோ எனின்‌ பச்சைக்‌ கொலை; மனசில்‌ பச்சை குத்தியது 
போல பதிந்துவரும்படியாகச்‌ சகல துணைக்‌ கரணங்களுடனும்‌ செய்யப்படும்‌ 
கொலை. ஜஸ்டின்‌ யோக்கியமான பெண்‌. அவள்‌ வாழ்வு இன்பமயமாக 
இருக்க வேண்டுவது அவசியம்‌. ஆனால்‌ இப்போது மகா 


கேவலத்துக்குள்ளாக்கப்பட்டுச்‌ சவக்குழிக்கருகில்‌ கொண்டுவந்து 
நிறுத்தப்பட்டீருக்கிறாள்‌. ஜஸ்டின்‌ மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு நானே 
பொறுப்பாளி என்று ஆயிரம்‌ தடவை வேண்டுமானாலும்‌ 


ஒப்புக்கொண்டிருப்பேன்‌. ஆனால்‌ அதை யார்‌ நம்புவார்கள்‌. பயித்தியம்‌ 
பிடித்துப்‌ பிதற்றுகிறான்‌ என்றுதான்‌ சொல்லுவார்களே தவிர அவளை 
விடுதலை செய்யமாட்டார்கள்‌. 


கோர்ட்டில்‌ ஜஸ்டின்‌ முகத்தில்‌ அமைதி குடிகொண்டிருந்தது. அந்த 
அமைதியிலே ஒரு அழகும்‌ தேங்கி நின்றது. தான்‌ நிரபராதி என்ற நிச்சயம்‌ 
அவளது முகத்தில்‌ பிரதிபலித்தது. ஜனங்கள்‌ அவளை வைது, 
திட்டிக்கொண்டு நின்றார்கள்‌. இருந்தாலும்‌ அவள்‌ நடுநடுங்கவில்லை. 
சாதாரணக்‌ குற்றமாக இருந்திருந்தால்‌ ஜனங்களின்‌ மனசு இளகி 
இருக்கக்கூடும்‌. பச்சிளங்‌ குழந்தையைக்‌ கொன்ற கொலைகாரி என்ற 
நினைப்பில்‌ ஜனங்கள்‌ அவள்‌ மீது ஆக்ரோஷம்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
மனவுறுகியின்‌ பேரில்தான்‌ அவளுடைய முகத்தில்‌ அந்த அமைதி 
ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. மனக்குழப்பங்‌ காட்டினால்‌ குற்றவாளி என 
நினைத்துவிடுவார்களோ என பயந்து தைரியசாலி போல பாவனை 
செய்தாள்‌. கோர்ட்டுக்குள்‌ நுழைந்தவுடன்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்து நாங்கள்‌ 
அமர்ந்திருந்த இடத்தை நோக்கினாள்‌. எங்களைக்‌ கண்டதும்‌ அவளது 
கண்கள்‌ கலங்கின. ஆனால்‌ சற்று நேரத்துக்குள்‌ சமாளித்துக்கொண்டாள்‌. 


விசாரணை ஆரம்பமாயிற்று. குற்றச்சாட்டு விஸ்தரிக்கப்பட்ட பிற்பாடு சில 
சாட்சிகள்‌ விசாரிக்கப்பட்டனர்‌. சில விபரீதமான சந்தர்ப்பங்கள்‌ அவளுக்கு 
விரோதமாக அணிவகுத்து நின்றன. கொலை நடந்த அன்று இரவு 
முழுவதும்‌ வெளியே சென்றிருந்தாள்‌. அதிகாலையில்‌, சந்தைக்குச்‌ 
செல்லும்‌ ஒருத்தி அவளைப்‌ பிரேதம்‌ கிடந்த இடத்துக்கு அருகாமையில்‌ 
கண்டிருக்கிறாள்‌. நீ இங்கே என்ன செய்கிறாய்‌ என்று கேட்டதற்கு அவள்‌ 
சரியான பதில்‌ சொல்லவில்லை என்று கூடைக்காரி சொன்னாள்‌. 
வீட்டுக்குக்‌ காலை எட்டு மணிக்குத்‌ திரும்பியபோது எங்கே போயிருந்தாய்‌ 
என்று கேட்டதற்கு 'குழந்தையைத்‌ தேடிக்கொண்டிருந்தேன்‌. தகவல்‌ 
எதுவும்‌ தெரியுமா என்று அவசரமாகக்‌ கேட்டாளாம்‌. சவத்தைக்‌ 
கண்டவுடன்‌ ஜன்னி கண்டது மாதிரி பிதற்றிக்கொண்டு விழுந்து அதே 
காரணமாக நாலைந்து நாட்கள்‌ படுத்தபடுக்கையாகிவிட்டாள்‌. அவளது 
உடையிலிருந்ததாகக்‌ குழந்தைக்குப்‌ போட்டிருந்த கழுத்துச்‌ சங்கிலியை 
வேலைக்காரன்‌ ஒருவன்‌ கண்டெடுத்தான்‌. குழந்தை காணாமற்‌ போகுமுன்‌ 
அதன்‌ கழுத்தில்‌ கிடந்தது இந்தச்‌ சங்கிலிதான்‌ என்று எலிஸபெத்‌ 
கோர்ட்டில்‌ ஒப்புக்கொண்டாள்‌. கூடியிருந்த ஜனங்கள்‌ ஆத்திர மிகுதியால்‌ 
ஆரவாரித்தார்கள்‌. 


தனது நிரபராதத்‌ தன்மையை நிரூபிக்கும்படி ஜஸ்டினைக்‌ கோர்ட்‌ கேட்டது. 
விசாரணை மேலும்மேலும்‌ நடக்க அவள்‌ முகம்‌ மாறிக்கொண்டு வந்தது. 
பிரமிப்பு, பீதி, துன்பம்‌ இவை அவள்‌ முகத்தில்‌ மாறிமாறித்‌ 
தோன்றிக்கொண்டிருந்தன. சில சமயங்களில்‌ கண்ணீரோடு பேசினாள்‌. 
அடிக்கடி சூரல்‌ கம்மியது. 


“நான்‌ நிரபராதி. இதற்குத்‌ தெய்வமே சாட்சி. ஆனால்‌ என்‌ பேச்சு எனக்கு 
விடுதலை தந்துவிடும்‌ என்று நான்‌ நம்பவில்லை. எனக்கு விரோதமாக 
எடுத்துக்காட்டப்படும்‌ காரியங்களை நடந்தது நடந்தமாதிரி எடுத்து 
விவரிக்கிறேன்‌. சந்தர்ப்பங்கள்‌ இரட்டைப்பொருள்‌ படும்படி 
சந்தேகாஸ்பதமாக இருந்தால்‌ நீதிபதிகள்‌ எனக்கு இரக்கம்‌ காட்டுவார்கள்‌ 
என நான்‌ நம்புகிறேன்‌" என்றாள்‌. 


கொலை நடந்த இரவில்‌ இவள்‌ ஜெனிவாவுக்கு ஏழு மைல்‌ தூரத்தில்‌ 
உள்ள ஒரு கிராமத்தில்‌ உள்ள தனது சித்தி வீட்டில்‌ இருந்தாள்‌. அங்கே 
செல்லுவதற்கு எலிஸயபெத்தின்‌ அனுமதி வாங்கிக்கொண்டே சென்றாள்‌. 
இராத்திரி சுமார்‌ ஒன்பது மணிக்கு அவள்‌ திரும்பி 
வந்துகொண்டருக்கையில்‌, வழியில்‌ ஒருவள்‌ இவளைப்‌ பார்த்து, 'ஒரு 
குழந்தையைக்‌ காணவில்லை, நீ கண்டதுண்டா?" என்று கேட்டாள்‌. 
உடனே அவள்‌ ஜெனிவா நகர்‌ மதில்‌ கதவருகில்‌ குழந்தையைத்‌ 


தேடிக்கொண்டு பல மணிநேரம்‌ கழித்தாள்‌. இவள்‌ தேடத்‌ 
திரிந்துகொண்டிருக்கும்போது அகாலமாகிவிட்டதால்‌ ஊர்க்‌ கோட்டைக்‌ 
கதவை அடைத்துவிட்டார்கள்‌. வேறு வழியில்லாமல்‌ வெளியே பல 
மணிநேரங்கள்‌  தங்கவேண்டியதாயிற்று. வாசலுக்கு அருகில்‌ உள்ள 
குடிசையில்‌ வசிப்பவர்களை இவளுக்குத்‌ தெரியும்‌. அங்கே போக 
அவர்களும்‌ தூங்குவதையறிந்து எழுப்ப வேண்டாம்‌ என்று நினைத்து, 
தொழுவத்தில்‌ வைக்கோல்‌ மீது படுத்துக்கொண்டாள்‌. தூங்கிச்‌ சில 
வினாடிகள்கூடக்‌ கழியவில்லை. ஏதோ காலடிச்‌ சத்தம்‌ கேட்டு 
விழித்துக்கொண்டாள்‌. பொழுதும்‌ விடிந்துவிட வெளியே சென்று 
குழந்தையைத்‌ தேட ஆரம்பித்தாள்‌. சவம்‌ கிடந்த  இடத்தருகில்‌ 
சென்றிருந்தால்‌ தெரியாமல்தான்‌ அந்த இடத்தை நெருங்கி இருக்க 
வேண்டும்‌. இரவு முழுவதும்‌ தூங்காமல்‌ திரிந்துகொண்டிருந்ததினால்தான்‌ 
சந்தைக்குப்‌ போன கூடைக்காரிக்குச்‌ சரியான பதில்‌ சொல்ல 
முடியவில்லை. ஆனால்‌ சங்கிலி தனது மடியில்‌ வந்த விதந்தான்‌ 
புரியவில்லை என்றாள்‌. 


“இது எனக்கு எவ்வளவு தூரம்‌ விரோதமாக இருக்கிறது என்பதை 
நானறிவேன்‌. ஆனால்‌ அதைப்‌ பற்றித்‌ தக்க மாதிரி விளக்க எனக்கே 
எதுவும்‌ புலப்படவில்லை. ஒரு வேளை வேறு யாராவது அதை என்‌ பையில்‌ 
வைத்திருக்கலாமோ என்ற சந்தேகந்தான்‌ எனக்குத்‌ தோன்றுகிறதே ஒழிய 
நிச்சயமாக எதுவும்‌ சொல்லுவதற்கில்லை. இதிலும்‌ இம்மாதிரி துணிந்து 
சொல்லுவதற்குப்‌ போதுமான அத்தாட்சி கிடையாது. எனக்கு விரோதி என்று 
சொல்லக்கூடியவர்கள்‌ யாருமே கிடையாது. கொலைகாரன்‌ அதை அங்கே 
வைத்தானா - அதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ இருந்ததாகவும்‌ எனக்கு ஞாபகம்‌ 
இல்லை. அவன்‌ நகையைத்‌ திருடிவிட்ட அதை ஏன்‌ போட்டுவிட 
வேண்டும்‌? 


என்‌ கட்சியைச்‌ சோதித்து நீதி பாலிப்பது நீதிபதிகளின்‌ பொறுப்பு. எனது 
குணத்தைப்‌ பற்றிச்‌ சில சாட்சிகளை விசாரிக்கும்ப௨ நீதிபதிகளைக்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. அவர்களது சாட்சியும்‌ என்‌ மீது சுமந்துள்ள 
குற்றத்துக்கு ஆதாரமாக நின்றுவிட்டால்‌ நான்‌ தண்டனையை 
அனுபவித்துத்தான்‌ தீரவேண்டும்‌.” 


பல வருஷங்கள்‌ அவளுடன்‌ பழகிவந்த சாட்சிகள்‌ பலர்‌ 
விசாரிக்கப்பட்டனர்‌. யாவரும்‌ ஒருமித்து அவள்‌ நல்லவள்‌ என்றே 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ அவள்‌ செய்திருப்பதாகச்‌ சுமத்தப்பட்டுள்ள குற்றம்‌ 
அவர்களைக்‌ கோழையாக்கியது. முன்வந்து சொல்லத்‌ தயங்கினார்கள்‌. 
இதுவும்‌ தோற்றுவிடும்‌ என்ற நிலை வந்ததைக்‌ கண்டவுடன்‌ எலிஸபெத்‌ 


எழுந்து சில வார்த்தைகள்‌ சொல்ல அனுமதி தரவேண்டும்‌ என்று 
கோர்ட்‌ உடம்‌ கேட்டாள்‌. 


"நான்‌ இறந்துபோன சிசுவுக்கு சகோதரி என்றாலும்‌ பொருந்தும்‌. நான்‌ 
இந்தக்‌ குடும்பத்தில்‌ அவ்வளவு அன்னியோன்னியமாக வளர்ந்து 
வருகிறேன்‌. ஆகையால்தான்‌ நான்‌ சாட்சி சொல்ல முன்வந்திருக்கிறேன்‌. 
இத்தனை நாள்‌ நேசம்‌ போல்‌ காட்டி வேஷம்‌ போட்டுவந்த போலி 
நண்பர்களின்‌ சாட்சியத்தின்‌ விளைவாக ஒருத்தி துர்மரணம்‌ அடையப்‌ 
போகிறாள்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ அவளுடைய குணம்‌ எனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌ என்பதைச்‌ சொல்ல முன்வந்திருக்கிறேன்‌. குற்றவாளியை எனக்கு 
நன்றாகப்‌ பழக்கம்‌ உண்டு. மனித வர்க்கத்திலேயே மிகவும்‌ சிறந்த குணம்‌ 
படைத்தவள்‌ என்று நான்‌ சொல்லுவேன்‌. என்னுடைய அத்தையான மேடம்‌ 
பிராங்கன்ஸ்டீன்‌ நோயுற்றிருந்தபோது இவள்‌ செய்த பணிவிடையை யாரும்‌ 
மறுக்க முடியாது. அதன்‌ பிறகு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டுள்ள இந்தப்‌ 
பெண்ணின்‌ தாயாரும்‌ நோயுற்று நெடுநாட்கள்‌ படுத்த படுக்கையாகக்‌ 
கிடந்தான்‌. அப்பொழுது அவள்‌ செய்த சிச்ருஷையை எல்லாரும்‌ 
பிரமாதமாகப்‌ பேசினார்கள்‌. அதன்‌ பிறகு இந்தப்‌ பெண்‌ என்னுடைய 
மாமாவின்‌ வீட்டுக்கு வந்து எங்களில்‌ ஒருத்தியாக வசித்துவந்தாள்‌. 
இறந்துபோன சிசுவிடம்‌ இவளுக்கு எல்லை கடந்த அன்பு. சொந்தத்‌ தாயார்‌ 
மாதிரி அக்குழந்தையை வளர்த்துவந்தாள்‌. அவளுக்கு விரோதமாக 
நிறுத்தப்பட்டுள்ள சாட்சிகள்‌ எதுவாகயிருந்தபோதிலும்‌ சரி, அவளை 
இன்றும்‌ நான்‌ நிரபராதி என்றுதான்‌ நம்புகிறேன்‌. இவள்‌ அந்த மாதிரி 
குழந்தையைக்‌ கொலை செய்வதற்குக்‌ காரணமே கிடையாது. அவளுக்கு 
விரோதமாக நிற்கும்‌ அந்த அற்ப நகையை அவள்‌ என்னிடம்‌ 
கேட்டிருந்தால்‌ நானே கொடுத்துவிட்டிருப்பேன்‌. அவ்வளவு தூரம்‌ எனக்கு 
அவள்‌ மீது மதிப்பு.” 


எலிஸயபெத்தின்‌ வேண்டுகோளையும்‌ அத்தாட்சியையும்‌ கோர்ட்டில்‌ 
கூடியிருந்த அத்தனை பேரும்‌ பாராட்டினர்‌. தலையசைத்து 
அடித்தொண்டையில்‌ ஆமோதித்தார்கள்‌. ஆனால்‌ ஜஸ்டின்‌ அவ்வளவு 
நன்றி கெட்ட ஐந்து என்றுதான்‌ ஜனங்கள்‌ நினைக்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. எலிஸபெத்‌ பேசும்போது அவளே அழுதுவிட்டாள்‌. 
விசாரணையின்போது என்‌ வேதனை சொல்லி மாளாது. ஐஸ்டீன்‌ 
குற்றவாளி அல்ல என்று பரிழழணமாக நம்பினேன்‌. அது எனக்கு நிச்சயம்‌. 
குழந்தையைக்‌ கொன்ற சிசுவே இவள்‌ பேரிலும்‌ பழியைப்‌ போட்டு இந்த 
விகாரமானதொரு விளையாட்டில்‌ இறந்துவிட்டதோ? நிலைமையின்‌ 
பயங்கரத்தன்மையைக்‌ கண்டு என்னால்‌ சகிக்க முடியவில்லை. 
ஜனங்களின்‌ மனோபாவமும்‌ நீதிபதிகளின்‌ முகமும்‌ அவளைக்‌ 


குற்றவாளியாகக்‌ கண்டித்துவிட்டன. வேதனை தாங்காமல்‌ வெளியே 
ஓடினேன்‌. குற்றவாளி பட்ட அவஸ்தை நான்‌ பட்டதில்‌ ஆயிரத்தில்‌ 
ஒன்றிருக்காது. தான்‌ நிரபராதி என்ற நினைப்பு அவளுக்குத்‌ தெம்பு 
கொடுத்தது. ஆனால்‌ வேதனை என்ற ஓநாயின்‌ கோரப்பற்கள்‌ என்‌ 
இருதயத்தைக்‌ கவ்விக்கொண்டன. அதன்‌ பற்களிலிருந்து தப்ப 
முடியவில்லை. 


இரவு முழுவதும்‌ ஒரே துன்பம்‌. காலையில்‌ கோர்ட்டுக்குச்‌ சென்றேன்‌. 
எனது நாவும்‌ நெஞ்சும்‌ வறண்டுவிட்டன. என்ன தீர்ப்பு என்று கேட்கக்கூட 
நாவெழவில்லை. ஆனால்‌ கோர்ட்‌ அதிகாரி என்‌ நோக்கத்தைப்‌ 
புரிந்துகொண்டு ஜஸ்டின்‌ குற்றவாளிதான்‌ என்று தீர்ப்புக்‌ கூறப்பட்டுவிட்டது 
என்பதை அறிவித்தார்‌. என்‌ துயரத்தையும்‌ வேதனையையும்‌ எடுத்துச்‌ 
சொல்ல நாக்கு செத்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும்‌. 


"இவ்வளவு தெளிவான வழக்குக்கு சாட்சியமே தேவையில்லை. ஆனால்‌ 
எவ்வளவுதான்‌ நிர்த்தாரணம்‌ செய்வதற்குத்‌ தகுந்த சான்றாக இருந்தாலும்‌ 
சந்தர்ப்ப சாட்சியங்களைக்‌ கொண்டு நீதிபதிகள்‌ கொலை தீர்ப்பு அளிக்க 
விரும்பவில்லை” என்றார்‌. 


இதை நான்‌ எதிர்பார்க்கவில்லை. கண்களே என்னை ஏமாற்றுகின்றனவா, 
எனது சந்தேகங்களைச்‌ சொன்னால்‌ என்னைப்‌ பைத்தியக்காரன்‌ என்று 
நினைக்கக்கூடிய உலகம்‌ போல எனக்கும்‌ பைத்தியம்‌ பிறந்துவிட்டதா? 
நான்‌ வேகமாக வீட்டுக்குத்‌ திரும்பினேன்‌. எலிஸபெத்‌ ஆவலுடன்‌ என்ன 
நேர்ந்தது என்று கேட்டாள்‌. 


“நீ எதிர்பார்த்தபடிதான்‌ நடந்தது. குற்றவாளி ஒருவன்‌ தப்புவதற்குப்‌ 
பதிலாக, பத்து நிரபராதிகள்‌ தண்டிக்கப்பட்டாலும்‌ குற்றமில்லை என்று 
நீதிபதிகள்‌ கருதுகிறார்கள்‌. ஆனால்‌ அவள்‌ தனது குற்றத்தை 
ஒப்புக்கொண்டுவிட்டாளாம்‌”” என்று சொன்னேன்‌. 


ஜஸ்டின்‌ நிரபராதி என்று தீர்க்கமாக நம்பிய எலிஸபெத்துக்கு இந்தச்‌ செய்தி 
திடுக்கிடும்படியாக இருந்தது. 


"மனிதர்களுடைய நற்குணத்தில்‌ நான்‌ இனிமேல்‌ எப்படி நம்பிக்கை 
வைப்பது? ஜஸ்டீனை என்‌ சொந்தத்‌ தங்கை போல பாவித்தேன்‌. துரோகம்‌ 
செய்வதற்காக அவள்‌ கபடச்‌ சிரிப்புச்‌ சிரித்துவந்தாளா£ அவளுடைய 
பற்களைப்‌ பார்த்தால்‌ இந்த மாதிரிக்‌ குற்றம்‌ செய்வாள்‌ என்று யார்‌ சொல்ல 
முடியும்‌? இருந்தாலும்‌ அவள்‌ கொலையல்லவா செய்துவிட்டாள்‌?” என்று 
அவள்‌ பரிதபித்தாள்‌. 


சிறிது நேரம்‌ கழித்து, ஜஸ்டின்‌ என்னுடைய மைத்துனியைக்‌ காண 
ஆசைப்படுகிறாள்‌ என்று தகவல்‌ வந்தது. என்‌ தகப்பனார்‌, “நீ போகாமல்‌ 
இருப்பது நல்லது; பிறகு உன்‌ இஷ்டம்‌” என்று சொல்லிவிட்டார்‌. “அவள்‌ 
குற்றவாளியானாலும்‌ நானே சென்று பார்க்கிறேன்‌; ஆனால்‌ தனியாகப்‌ 
போக முடியாது” என்று என்னையும்‌ உடன்‌ அழைத்துச்‌ சென்றாள்‌ 
எலிஸபெத்‌. 


நாங்கள்‌ இருவரும்‌ சிறைச்சாலைக்குப்‌ போனோம்‌. ஜஸ்டின்‌ வைக்கோல்‌ 
விரிப்பில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்தாள்‌. கையில்‌ விலங்கிடப்பட்டிருந்தது. 
தலையை முழங்காலில்‌ சாய வைத்து உட்கார்ந்துகொண்டிருந்தாள்‌. 
எங்களைக்‌ கண்டதும்‌ எழுந்தாள்‌. எலிஸபெத்தின்‌ காலடியில்‌ விழுந்து 
தேம்பினாள்‌. 


"நீ நிரபராதி என்று நம்பினேனே! அந்த நிம்மதியையும்‌ ஏன்‌ 
போக்கிவிட்டாய்‌? அப்பொழுது துயரமாகத்தான்‌ இருந்தது. இப்பொழுது 
எல்லை காணாத்‌ துன்பமாக இருக்கிறது” என்று எலிஸபெத்தும்‌ கண்ணீர்‌ 
வடித்தாள்‌. 


“நீங்களுமா என்னைப்‌ பாதகி என்று நினைத்துவிட்டீர்கள்‌? நீங்களுமாக 
இந்தச்‌ சதிகார உலகத்துடன்‌ சேர்ந்துகொண்டுவிட்டீர்கள்‌?” என்று 
கதறினாள்‌ ஜஸ்டின்‌. 


“எழுந்திரு குழந்தாய்‌. நிரபராதி என்றால்‌ ஏன்‌ மன்னிப்புக்‌ கேட்பது மாதிரி 
கீழே விழுந்து வணங்குகிறாய்‌? நான்‌ உனது எதிரியல்ல. என்ன சாட்சி 
இருந்தாலும்‌ நீ நிரபராதி என்றுதான்‌ நான்‌ நம்பி இருந்தேன்‌. நீயே 
குற்றத்தை ஒப்புக்கொண்டுவிட்டாயாமே? அந்தச்‌ செய்தி பொய்‌ என்று 
சொல்லு. உன்மீதுள்ள நம்பிக்கை எனக்கு மாறாது. நீ குற்றத்தை 
ஒப்புக்கொண்டிருப்பதுதானே என்னை வேதனைப்படுத்துகிறது.” 


“நான்‌ ஒப்புக்கொண்டேன்‌; ஆனால்‌ பொய்‌ சொன்னேன்‌. சாகும்பொழுது 
ஈமக்கிரியையில்‌ பாவமன்னிப்புக்‌ கிடைப்பதற்காகப்‌ பொய்‌ சொன்னேன்‌. 
மற்ற எல்லாக்‌ குற்றங்களையும்விட இந்தப்‌ பொய்‌ என்‌ நெஞ்சை 
அறுக்கிறது. கடவுள்தான்‌ என்னை மன்னிக்க வேண்டும்‌. தீர்ப்புக்‌ கூறின 
நிமிஷம்‌ முதல்‌ பாதிரியார்‌ என்னை வந்து நான்‌ குற்றத்தை 
ஒப்புக்கொண்டுதான்‌ ஆகவேண்டும்‌ என்று நிர்ப்பந்தம்‌ செய்தார்‌, 
பயமுறுத்தினார்‌, மிரட்டினார்‌. அவருடைய பேச்சைக்‌ கேட்ட பிற்பாடு நானே 
என்னை ஒரு கோர ராட்சஸியாக எண்ணினேன்‌. நான்‌ பிடிவாதம்‌ செய்தால்‌ 
மதப்பிரஷ்டம்‌ செய்து நரகத்துக்கு அனுப்பிவிடுவேன்‌ என்று பயமுறுத்தினார்‌. 
எனக்கு இந்தச்‌ சிறைச்சாலையில்‌ யார்‌ துணை இருக்கிறார்கள்‌? நான்‌ 


இனிமேல்‌ நித்திய நரகத்தில்‌ கிடந்து ஸிந்து புழுங்குவதுதான்‌ என்‌ கதி 
என்று மலைத்தேன்‌, திகைத்தேன்‌. பயத்தில்‌ மனம்‌ மருண்டு நான்‌ செய்யாத 
குற்றத்தைச்‌ செய்ததாக ஒப்புக்கொண்டேன்‌. இப்பொழுது என்‌ வேதனை 
சொல்லி முடியாது” என்று அழுதாள்‌ ஜஸ்டின்‌. 

சற்று விம்மல்கள்‌ நின்றவுடன்‌ அவள்‌ மேலும்‌ பேச ஆரம்பித்தாள்‌. 
"உங்களுடைய ஜஸ்டின்‌ இந்தக்‌ குற்றத்தைச்‌ செய்திருப்பாள்‌ என்று நீங்கள்‌ 
நம்பிவிட்டீர்களோ என்றுதான்‌ பிரமித்துப்‌ போனேன்‌. மோட்ச லோகத்தில்‌ 


நாம்‌ சந்திப்போம்‌. அங்கே மகிழ்ச்சியுண்டு. மரணத்தில்‌ கேவலமும்‌ 
அவமானமும்‌ லபித்தால்‌ அது என்‌ விதி” என்றாள்‌. 


“ஜஸ்டின்‌ என்னை மன்னிப்பாய்‌, நான்‌ ஒரு நிமிஷம்‌கூட உன்னைச்‌ 
சந்தேகிக்கவில்லை. நீ ஏன்‌ ஒப்புக்கொண்டயாய்‌? நீ கவலைப்படாதே, 
உன்னுடைய நிரபராதத்தன்மையை உலகுக்குப்‌ பறைசாற்றி உன்னை நான்‌ 
மீட்கிறேன்‌. நீ எனக்குத்‌ தங்கையாக விளையாட்டுத்‌ தோழியாக இருந்து 
வருவாய்‌. நீயா தூக்குமரத்தில்‌ சாவது? இதைப்‌ பார்த்துச்‌ சகித்து நான்‌ 
எப்படி உயிர்வாழ முடியும்‌?” என்றாள்‌ எலிஸபெத்‌. 


ஜஸ்டின்‌ துயரத்துடன்‌ தலையசைத்தாள்‌. 


“நான்‌ சாவதற்குப்‌ பயப்படவில்லை. அதில்‌ பயம்‌ போய்விட்டது. இனி 
ஏற்படும்‌ துன்பத்தையும்‌ சகித்துக்கொள்ள தெய்வம்‌ எனக்குப்‌ போதுமான 
பலம்‌ கொடுக்க வேண்டும்‌. கசப்பும்‌ துயரமும்‌ மிகுந்த உலகை விட்டுப்‌ 
போகிறேன்‌ என்ற ஞாபகம்‌ தங்களுக்கு இருக்குமாகில்‌ அநீதியாக மாண்ட 
ஒருத்தியைப்‌ பற்றி நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. தெய்வ 
ஆணையைச்‌ சகிப்பதற்குப்‌ பொறுமை வேண்டும்‌ என்பதை என்னிடமிருந்து 
கற்றுக்கொள்ளுங்கள்‌” என்றாள்‌. 


இவர்கள்‌ பேசிக்கொண்டிருந்தபோது நான்‌ ஒரு மூலையில்‌ போய்‌ ஒதுங்கி 
நின்றேன்‌. என்‌ மனம்‌ பட்ட உளைச்சல்‌ சொல்லி முடியாது. நிர்க்கதி என்ற 
சோகமா? அதைப்‌ பற்றிப்‌ பேச யாருக்குத்‌ தைரியம்‌? நாளைய தினம்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டுச்‌ சிறையில்‌ கிடப்பவள்‌ மரணம்‌ என்ற எல்லைக்‌ 
கோட்டைத்‌ தாண்டிச்‌ சென்றுவிடுவாள்‌. வாஸ்தவத்தில்‌ எனக்கல்லவா 
அந்தத்‌ தண்டனை கிடைக்க வேண்டும்‌? பற்களை நெறநெறவென்று 
கடித்தேன்‌. என்‌ மனம்‌ அழுதது. ஜஸ்டின்‌ என்னைக்‌ கண்டாள்‌. என்னிடம்‌ 
வந்து, “தாங்கள்‌ வந்ததற்கு என்‌ நன்றி. நான்‌ குற்றவாளியல்லவென்று 
தாங்கள்‌ நினைப்பதாக நம்புகிறேன்‌” என்றாள்‌. 


என்னால்‌ பதில்‌ சொல்ல முடியவில்லை. "ஜஸ்டின்‌ நீ நிரபராதி என 


அவரும்‌ நிச்சயமாக நம்புகிறார்‌. நீ ஓப்புக்கொண்டதாகத்‌ தகவல்‌ 
வந்தபோதுகூட அதை நம்ப மறுத்துவிட்டார்‌” என்றாள்‌ எலிஸபெத்‌. 


"அதற்காக என்‌ நன்றி. கடைசி நிமிஷத்தில்‌ வாஸ்தவமான அன்புதான்‌ 
ஆறுதல்‌ அளிக்கிறது. இது என்‌ குற்றத்தில்‌ பாதியைப்‌ போக்கிவிட்டது. 
இனிமேல்‌ நான்‌ நிம்மதியாக மாண்டுபோவேன்‌. நீங்கள்‌ இருவரும்‌ நான்‌ 
நிரபராதி என்று நம்பினால்‌ அதுவே எனக்குப்‌ போதும்‌” என்றாள்‌ ஜஸ்டின்‌. 


அவள்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ அளிக்கப்‌ புகுந்துவிட்டாள்‌. அவள்‌ மனம்‌ 
ஆறிவிட்டது. நித்தியமான நரகம்‌ ஒன்று என்‌ நெஞ்சைத்‌ தின்று கொண்டு 
இருக்கும்போது உண்மைக்‌ கொலைகாரனான எனக்கு நிம்மதி ஏது, 
ஆறுதல்‌ ஏது? 


எலிஸபெத்‌ அழுதாள்‌, துயருற்றாள்‌. ஆனால்‌ அவளது சோகத்தில்‌ களங்கம்‌ 
கிடையாது. சந்திரனை மறைக்கும்‌ மேகம்‌ அதன்‌ பிரகாசத்தை 
மறைக்கலாம்‌; அழித்துவிட முடியுமா? வேதனையும்‌ துன்பமும்‌ என்‌ 
இதயத்தைத்‌ தின்றன. எனக்குள்ளே ஒரு நரகம்‌ குடிகொண்டது. பல 
மணிநேரம்‌ நாங்கள்‌ ஜஸ்டினுடன்‌ இருந்தோம்‌. எலிஸபெத்‌ வரமாட்டாமல்‌ 
திரும்பி வந்தாள்‌. “நானும்‌ உன்னுடன்‌ மாண்டுபோனால்‌ தேவலை” என்று 
அவளிடம்‌ சொல்லியமுதாள்‌. 


ஜஸ்டீன்‌ தனது துயரத்தை மறைத்துக்கொண்டு முகத்தில்‌ மலர்ச்சி 
காட்டினாள்‌. எலிஸபெத்தை மார்புடன்‌ அணைத்துத்‌ தழுவி 
வழியனுப்பினாள்‌. “இன்பத்துடன்‌ வாழ்ந்து மற்றவர்களுக்கும்‌ இன்பம்‌ 
விளைவிக்க வேண்டும்‌” என்று சொல்லி விடை கொடுத்தாள்‌. 

மறுநாள்‌ ஜஸ்டின்‌ மாண்டுபோனாள்‌. எலிஸபெத்தின்‌ உருக்கமான 
வேண்டுகோள்கள்‌ நீதிபதிகளின்‌ மனதை உருக்கவில்லை. நானும்‌ 
எவ்வளவோ மன்றாடிப்‌ பார்த்தேன்‌. பயன்படவில்லை. அவர்களுடைய 
பதில்களின்‌ நீதியைக்‌ கண்டு என்‌ வாயடைத்துப்போயிற்று. 


என்‌ மனம்‌ தன்னையே சித்திரவதை புரிந்துகொண்டது. எலிஸபெத்‌ தனது 
துயரத்தை வெளியில்‌ காட்டாமல்‌ வாடினாள்‌. அதற்கும்‌ காரணம்‌ 
நான்தானே. என்‌ தந்தையின்‌ துயரம்‌, வெறியோடிக்‌ கிடக்கும்‌ வீடு இதற்கு 
எல்லாம்‌ நான்தானே காரணகர்த்தன்‌. 'துயருற்றவர்களே அழுங்கள்‌. இது 
உங்கள்‌ கடைசித்‌ துயரம்‌ அல்ல. உங்கள்‌ துயரப்‌ பேரிரைச்சல்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ கேட்கும்‌. தந்தையே நான்‌ உம்மை உத்திரவிடுகிறேன்‌. உம்‌ 
கண்ணீர்‌ வடியாது. நீர்‌ பெற்றெடுத்த மகன்‌, உம்முடைய சத்புத்ரன்‌ 
உத்திரவிடுகிறான்‌. நீர்‌ அழுதுதான்‌ வாழ்வைக்‌ கழிக்க வேண்டும்‌. 


உங்களுக்காகத்‌ தன்‌ ரத்தத்தை வழியவிட்டு ஓடுவதற்குத்‌ தயாராக 
இருக்கும்‌ உம்‌ மகன்‌ உத்திரவிடுகிறான்‌. நீர்‌ அழுது அழுது வாழ்வைக்‌ 
கழிக்க வேண்டும்‌. 

இப்படியாக என்‌ அந்தராத்மா பேசியது. என்னுடைய பாபகிருத்தியங்களின்‌ 
விளைவாக மாண்டு புதையுண்ட வில்லியம்‌, ஜஸ்டின்‌ ஆகிய இரண்டு 
பேருடைய கல்லறைக்கருகே மற்றவர்கள்‌ நின்று அழுதழுது கண்ணீர்‌ 
சிந்தினார்கள்‌. 


சந்திப்பு 


என்னுடைய துயரத்தைக்‌ கண்ட என்‌ தந்‌ைத என்‌ ரகசியத்தை அறியாமல்‌ 
“மகனே, இம்மாதிரி நீ ஓயாமல்‌ துக்கப்பட்டுக்கொண்டிருப்பது 
இறந்தவர்களுக்குப்‌ பொருந்திய வகையில்‌ மரியாதை செலுத்துவதாகாது. 
நீயல்லவா எங்களை எல்லாம்‌ தேற்றுவதற்கு ஆறுதல்‌ சொல்ல வேண்டும்‌” 
என்றார்‌. அவர்‌ கண்‌ கலங்கி நீர்‌ சிந்தியது. 


நாங்கள்‌ ஜெனிவா வீட்டைவிட்டு பெல்ரீவ்‌ மாளிகைக்குக்‌ குடிபோனோம்‌. 
இந்த வீட்டிற்கு வந்ததில்‌ எனக்குப்‌ பரம திருப்தி. ஜெனிவாவில்‌ என்றால்‌ 
இருட்டிவிட்டதும்‌ வேலைக்காரன்‌ கோட்டைக்‌ கதவுகளை 
அடைத்துவிடுவான்‌; இருட்டில்‌ நிம்மதியாக என்‌ இஷ்டம்‌ போல நடமாட 
செளகரியமில்லை. இங்கே அப்படி இல்லை. பெல்ரீவில்‌ எங்கள்‌ 
மாளிகையை ஓட்டி ஏரி. அதனால்‌ என்‌ இஷ்டம்‌ போல்‌ படகை 
எடுத்துக்கொண்டு வெளிச்சென்றுவர ரொம்பவும்‌ செளகரியமாக இருந்தது. 
ஜஸ்டின்‌, வில்லியம்‌ இவர்களுடைய பரிதாப முடிவுதான்‌ என்னை இரவு 
பகல்‌ வாட்டி வந்தது. 


எலிஸபெத்‌ எனக்கு ஆறுதல்‌ சொல்லித்‌ தேற்ற முயன்றாள்‌. “ஜஸ்டின்‌ 
சாகும்‌ வரை தீமை என்பதெல்லாம்‌ புஸ்தகத்தில்‌ கதைக்குச்‌ செளகரியமாக 
எடுத்துக்கட்டின காரியம்‌ என்று நினைத்துவந்தேன்‌. உண்மையை இப்போது 
பார்க்கப்‌ போனால்‌ மனித வர்க்கமே ரத்தப்பசி கொண்ட பிசாசுக்‌ கூட்டமாகத்‌ 
தெரிகிறது. அற்ப நகைக்காக யாரேனும்‌ கொலை செய்வார்களா - அதுவும்‌ 
வளர்த்துப்‌ பேணி நடத்திய ஒருவருடைய மகனை? இது வாஸ்தவமானால்‌ 
அன்பு என்பது அவள்‌ மனத்திலிருந்தே வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்க 
வேண்டும்‌. யார்‌ ஒருவரும்‌ சாவது என்றால்‌ அதில்‌ எனக்கு சம்மதமே 
கிடையாது. பொய்‌ நிஜம்‌ போலத்‌ தோற்றும்‌ பொழுது யாரால்‌ சந்தோஷமாக 
வாழ முடியும்‌? வில்லியமும்‌ ஜஸ்டினும்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
அவர்களுடைய கொலைகாரன்‌  தப்பித்துவிட்டான்‌. கெளரவத்துடன்‌ 
ஊருக்குப்‌ பெரியவனாக வாழ்வு நடத்தலாம்‌. கொலைக்காக எனக்குத்‌ 
தூக்குத்‌ தண்டனை கிடைத்து, அதிலிருந்து தப்புவதற்கு அவனுடன்‌ இடம்‌ 
மாறிக்கொள்‌ என்றால்‌ நான்‌ ஓப்பமாட்டேன்‌.” 


இப்படி அவள்‌ சொல்லுவதைக்‌ கேட்ட எனக்கு ஏற்பட்ட மன 
உளைச்சலைச்‌ சொல்லி முடியாது. நான்தானே அந்தக்‌ கொலைகாரன்‌. என்‌ 
முகத்தில்‌ துயரக்குறி அதிகமாவதைக்‌ கண்ட எலிஸபெத்‌, “இந்த 


நிகழ்ச்சிகள்‌ உன்னை அதிகமாகத்தான்‌ வாட்டிவிட்டன. ஆனால்‌ நீ இந்த 
மனக்கசப்புகளுக்கு இடம்‌ கொடுத்து நையாதே. நாங்கள்‌ உன்‌ அருகில்‌ 
இல்லையா?” என்றாள்‌. 


இங்கு எனக்கு இருப்புக்கொள்ளவில்லை. திடீர்திடீரென்று தேசாந்திர வெறி 
தோன்றிவிடும்‌. இந்த மாதிரியான ஒரு மனநிலையிலே நான்‌ ஒரு நாள்‌ 
வீட்டை விட்டுப்‌ புறப்பட்டுவிட்டேன்‌. ஆல்ப்ஸ்‌ மலைப்‌ பள்ளத்தாக்குகளில்‌ 
சுற்றித்‌ திரிந்து, நித்திய வஸ்துக்களான அவற்றின்‌ அழகில்‌ மனித 
வம்சத்தின்‌ துன்பங்களையையே மறக்க விரும்பினேன்‌. நான்‌ ஷாமினோ 
பள்ளத்தாக்கை நோக்கிப்‌ பிரயாணமானேன்‌. அந்தப்‌ பாதையில்‌ சென்று ஆறு 
வருஷங்களுக்கு மேலாயின. பாதி வழி குதிரை மீது சென்றேன்‌. 
மலைப்பாதை சீர்கேடாக இருந்ததினால்‌ பொதி கழுதை ஒன்றை 
அமர்த்திக்கொண்டு அதன்‌ மேல்‌ ஏறிக்கொண்டேன்‌. ஆர்வ்‌ 
பள்ளத்தாக்குக்குள்‌ புகுந்தேன்‌. இரண்டு பக்கமும்‌ பாறைச்சுவர்‌ போல்‌ 
செங்குத்தான குன்றுகள்‌. இப்பொழுதே தலையில்‌ உருண்டுவிடுமோ என்று 
அஞ்சும்படி பெரும்பெரும்‌ கற்கள்‌ சரிந்தும்‌ கோணியும்‌ சரிவில்‌ 
குந்தியிருந்தன. பாறைக்கு ஊடே நதி கொப்புளித்துக்‌ குமுறிக்‌ காதைச்‌ 
செவிடுபடுத்தியது. பிரவாகம்‌ பள்ளத்தில்‌ விழுந்த பேரொலி 
சர்வசக்திவானான மூலாதாரத்தின்‌ திருநாமத்தையே பராக்கு சொல்லியது. 
மூலாதாரத்தின்‌ கலைகளான பஞ்ச பூதங்களின்‌ பயங்கர சக்தி என்‌ மனசில்‌ 
பயத்தைப்‌ பதிவித்தது. பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டில்‌ ஏற ஆரம்பித்தேன்‌. 
சூழ்நிலையின்‌ மகத்துவம்‌ சொல்லுக்கடங்காத வியப்பை ஊட்டியது. 
ஆல்ப்ஸ்‌ மலையின்‌ பனிச்சிகரங்கள்‌, வெள்ளை பிரமீதுகள்‌ (எகிப்தின்‌ 
நாற்பட்டைக்‌ கோபுரம்‌) மாதிரி வேற்று மனுஷபரம்பரையின்‌ பாரம்பரிய 
சொத்து போல்‌ தலைநிமிர்ந்து ஒளிவிட்டன. 


நான்‌ பெலிஸர்‌ பாலத்தைத்‌ தாண்டினேன்‌. அங்குதான்‌ ஆர்வ்‌ நதி 
மலையைக்‌ கிழித்துக்கொண்டு வகுத்த பள்ளத்தாக்கு ஆரம்பமாகிறது. 
அதற்கும்‌ உயரமான மலையில்‌ ஏறினேன்‌. சாமெளனி பள்ளத்தாக்குக்குள்‌ 
புகுந்தேன்‌. நான்‌ சற்றுமுன்‌ கடந்த ஸெர்வோ பள்ளத்தாக்கு மாதிரி இதுவும்‌ 
மனசில்‌ மலைப்பூட்டும்‌ அழகு புண்டு நின்றது. வழியிலே ஜன நடமாட்ட 
அறிகுறிகள்‌ அரிதாகி, பனிப்பாறைகள்‌, உறைபனி நதிகள்‌ இவைகளின்‌ 
ஆதிக்கம்‌ ஒங்கின. பனிப்பாறைகள்‌ உருண்டு உடைந்து சிதறும்‌ சப்தம்‌ 
காதைச்‌ செவிடுபடுத்தியது. புழுதிப்‌ படலம்‌ எழுவதுபோல்‌ பனிக்கட்டித்‌ தூசு 
பெரும்‌ பனிப்பாறை உருண்டு நசித்த வழியைக்‌ காட்டியது. 


தூரத்திலே மான்ட்‌ பிளாங்க்‌ சிகரம்‌ மனிதனுக்கு எட்டாத்‌ தொலைவில்‌ 
நிற்கும்‌ லட்சியம்‌ போல மலைக்கு மகுடம்‌ கவித்தது. பகல்‌ முழுவதும்‌ 


அந்தப்‌ பள்ளத்தாக்கிலே கால்‌ சென்ற திசையெல்லாம்‌ நடந்தேன்‌. 
ஆர்வீரான்‌ நதியின்‌ உற்பத்தி மூலத்தைக்‌ கண்டேன்‌. சுற்றிலும்‌ ஆழ்ந்த 
நிஷ்டையில்‌ அமர்ந்த பிரமாண்ட வம்ச பரம்பரையைப்‌ போல நின்ற 
சிகரங்களைக்‌ காண மனசிலே ஒரு நிம்மதி தோன்றியது. இரவை 
அங்கேயே கழித்தேன்‌. அவ்வளவும்‌ சொப்பனமா? நான்‌ மறுநாள்‌ காலையில்‌ 
எழுந்தபோது அவை எங்கே ஓடி ஒளிந்தன? மனசில்‌ குடி புகுந்த சாந்தம்‌ 
எங்கே? ஏனோ இந்த இருட்படலம்‌ மறுபடியும்‌ என்‌ மனசை இப்படிக்‌ கவ்வ 
வேண்டும்‌? மனசை விட்டு ஓடுவது போல நான்‌ மலைமேல்‌ 
ஏறிக்கொண்டே சென்றேன்‌. வழியிலே உறைபனி நதியொன்று 
குறுக்கிட்டது. மான்ட்‌ அன்வர்ட்‌ அங்கிருந்து சுமார்‌ ஒரு காதத்திற்குள்தான்‌ 
இருக்கும்‌. நான்‌ நின்றிருந்த இடத்துக்கு கதிக்க எதிரில்‌ எழுந்த அந்த 
மலைக்கு அப்பால்‌ மான்ட்‌ பிளாங்க்‌ கம்பீரமாக நின்றது. துன்பம்‌ மண்டிய 
என்‌ மனம்‌ இக்காட்சியைக்‌ கண்டு எக்களிப்பில்‌ துள்ளி மகிழ்ந்தது. 
'மலையுலாவும்‌ தேவ கணங்களே, என்னை உங்களுடன்‌ 
சேர்த்துக்கொள்ளுங்கள்‌!' என்று கூவினேன்‌. 


திடீரென்று தூரத்திலே மனித உருவொன்று தோன்றியது. என்னை நோக்கி 
அசுர கதியில்‌ தாவித்தாவி விரைந்து வந்தது. நான்‌ கூசிக்கூசிக்‌ கால்‌ 
ஊன்றிய பனிப்பாறைகளை ஒரே குதியாகத்‌ தாவி வந்தது அவ்வுருவம்‌. 
திடீரென்று ஒரு குளிர்காற்று; அது மலையின்‌ சம்பத்து. என்‌ கண்கள்‌ ஏற்க 
வலுவின்றி மூடிக்கொண்டன. மறுபடியும்‌ கண்களைத்‌ திறக்குமுன்‌ அந்த 
உருவம்‌ என்னை நெருங்கிவிட்டது. நான்‌ உயிர்‌ கொடுத்து உண்டாக்கிய 
பிரேத மனிதன்‌. நான்‌ பார்க்க விரும்பாத பிணந்தூக்கி உலாவும்‌ பேய்‌. 
அவன்‌ என்னை நெருங்கினான்‌. முகத்திலே நகைப்பும்‌ மனத்திலே 
உளைச்சலும்‌ உண்டாகி இருந்தது. ஆனால்‌ ஒரு மிடுக்கு; அதனுடன்‌ 
இணை பிரியாத ஒரு குரூரம்‌ கண்களில்‌ தெறித்தது. மொத்தத்தில்‌ முகம்‌ 
மகாகோரமாக இருந்தது. இவை யாவும்‌ எடுத்த எடுப்பில்‌ என்‌ கண்களில்‌ 
படவில்லை. கோபமும்‌ வெறுப்பும்‌ எனது வாயை அடைத்துவிட்டன. 


நிதானப்படுத்திக்கொண்டு என்‌ கோபாவேசத்தையெல்லாம்‌ - என்‌ 
உள்ளத்தில்‌ குமுறிக்கொண்டீருந்த எரிமலையை - அவன்மீது 
திறந்துவிட்டேன்‌. 


"ஏ பிசாசே! என்னை நாட இன்னும்‌ உனக்கு தைரியமா? நீ கொன்று 
குவித்தவர்களின்‌ ரத்த சாந்திக்கு உன்னை அழிக்க வேண்டாமா?” என்று 
ஏசினேன்‌. 


“நீ இந்த மாதிரிப்‌ பேசுவாய்‌ என்றுதான்‌ நான்‌ எதிர்பார்த்தேன்‌. நீ என்னைக்‌ 
கொல்ல வேண்டும்‌ என்கிறாய்‌. என்னுடைய உயிருடன்‌ இப்படி விளையாட 


உனக்கு என்ன உரிமையுண்டு? என்னை ஒழுங்காக நடத்து! நானும்‌ 
மனிதவம்சத்தை மதித்து ஒழுங்காக நடக்கிறேன்‌. இல்லாவிட்டால்‌ 
மரணத்தின்‌ அதரம்‌ சிவக்க அதற்கு ரத்த பானம்‌ செய்விப்பேன்‌”” என்றான்‌ 
அந்தப்‌ பிரேத மனிதன்‌. 


“நீ பேய்‌! உனக்கு ஒரு நீதியா?” என்று அவன்‌ மீது பாய்ந்தேன்‌. 


அவன்‌ லாவகமாக விலகித்‌ தப்பித்துக்கொண்டு “பதறாதே! நான்‌ 
சொல்லுவதைக்‌ கேளு!” என்று ஆரம்பித்தான்‌. 


“நான்‌ இதுவரை பட்டது போதாதா? ஏன்‌ இன்னும்‌ என்‌ துன்பத்தை 
வளர்க்கிறாய்‌ வாழ்வு துன்பச்சுமைதான்‌. இருந்தாலும்‌ உயிரைக்‌ 
காத்துக்கொள்ள நான்‌ போராடியே தீருவேன்‌. உன்னைவிட பலாட்டியனாக 
என்னை உற்பத்தி செய்திருக்கிறாய்‌ என்பதை ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்‌. 
நீதான்‌ என்னைப்‌ பிறப்பித்தவன்‌. உன்னுடைய ஆதாம்‌ 3 போல உன்‌ 
அன்புக்குப்‌ பாத்திரமாகி வாழ ஆசைப்பட்டேன்‌. அழிவுண்ட தேவதூதனாக - 
சாத்தானாக !4 அல்லாடும்‌ பாக்கியம்தான்‌ கிட்டியது. நான்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ 
இடங்களெல்லாம்‌ மோக்ஷமாக இருக்கிறது. ஆனால்‌ அதில்‌ எனக்குத்தான்‌ 
இடமில்லை. நான்‌ ஆதியில்‌ நல்லவன்தான்‌. துன்பம்தான்‌ என்னைப்‌ 
பேயாக்கியது. என்னைச்‌ சந்தோஷப்படுத்து. யோக்கியனாகிறேன்‌. இந்தக்‌ 
கொடும்‌ பனிதான்‌ எனக்குப்‌ பரிவு காட்டுகிறது; உன்னுடைய மனித ஜாதி 
அல்ல. என்‌ கதையைக்‌ கேளு. அப்பொழுதாவது உன்‌ மனம்‌ மாறுகிறதா 
பார்ப்போம்‌. இந்த இடத்துக்‌ குளிரை உன்‌ உடம்பு தாங்காது. வா, என்‌ 
குடிசைக்கு வா” என்று அழைத்துச்‌ சென்றான்‌. 


பிரேத மனிதன்‌ பட்ட துன்பம்‌ 


நான்‌ பிறந்தது முதல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ புனைறிவும்‌, உலக 
நியதியின்‌ போக்கும்‌ அறிந்துகொண்டேன்‌. ஆனால்‌ காட்டில்‌ அலைந்து 
திரிந்துகொண்டிருந்து வாழ்வைப்‌ பாழாக்க விரும்பவில்லை. நெருப்பு 
உடம்புக்கு இதமான வெக்கையைக்‌ கொடுக்கும்‌ என்பதுடன்‌ தொட்டால்‌ 
துன்பம்‌ தரும்‌ என்பதையும்‌ அனுபவத்தால்‌ அறிந்தேன்‌. 


ஒருநாள்‌ குளிரின்‌ கடுமை தாங்க முடியாமல்‌ காட்டு வழியே 
நடந்துகொண்டீருந்தேன்‌. குடிசையொன்றைக்‌ கண்டு அதற்குள்‌ எட்டிப்‌ 
பார்த்தேன்‌. உள்ளே ஒரு கிழவன்‌ உட்கார்ந்து வேலை 
செய்துகொண்டிருந்தான்‌. அவனுடைய முகக்களை பரம நல்லவன்‌ போலக்‌ 
காட்டியது. நான்‌ உள்ளே நுழைந்தேன்‌. நுழைந்ததுதான்‌ தாமதம்‌. 
உளறியடித்து ஊளையிட்டுக்கொண்டு ஓட்டமாக ஓாஉவிட்டான்‌. 
அவனுடைய உடலில்‌ தென்பட்ட வலுவைவிட அவனுடைய ஓட்டம்‌ 
அதிகத்‌ தெம்பைக்‌ காட்டியது. எனக்கு மனக்கஷ்டமாக இருந்தது. 
அகப்பட்டதைத்‌ தின்றுவிட்டு அந்த இடத்திலேயே கிடந்து உறங்கினேன்‌. 


நான்‌ மறுபடியும்‌ விழித்துப்‌ பார்த்தபோது சூரியன்‌ உச்சியிலிருந்தான்‌. 
வெளியே சுகமாக இருந்தது. உற்சாகமாக வெளியேறிக்‌ கால்‌ சென்ற 
பக்கமாக நடந்தேன்‌. ஒரு கிராமம்‌ வந்தது. வரிசை வரிசையாக எத்தனை 
வீடுகள்‌! பார்ப்பதற்கு எத்தனை நன்றாக இருந்தது! ஒரு பெரிய வீடு. 
அங்கே ஜனங்கள்‌ போய்‌ என்னென்னவோ வாங்கிக்கொண்டு வந்தார்கள்‌. 
நானும்‌ உள்ளே போனேன்‌. போனதுதான்‌ தாமதம்‌. ஏக அமளியாகப்‌ 
போய்விட்டது. குழந்தைகள்‌ வீறிட்டுக்‌ கத்தின. ஆணும்‌ பெண்ணும்‌ 
மயங்கிவிழுந்தார்கள்‌. ஊரே திரண்டுவந்து என்னை அடித்தது. அடியும்‌ 
உதையும்‌ தாங்கமாட்டாமல்‌ ஒரே ஓட்டமாக ஓடித்‌ தப்பித்துக்‌ காட்டுக்குள்‌ 
மறைந்தேன்‌. அதற்கப்புறம்‌ ஜனநடமாட்டமுள்ள இடம்‌ என்றாலே எனக்குப்‌ 
பயம்‌. என்னைக்‌ கண்டால்‌ ஒடுகிறார்கள்‌, பயப்படுகிறார்கள்‌, 
துன்புறுத்துகிறார்கள்‌. 


சங்கடம்‌ தாங்க முடியவில்லை. பழையபடி குளிரிலும்‌ காட்டிலும்‌ 
அடிபட்டேன்‌. எங்கெங்கெல்லாம்‌ திரிந்தேனோ! கடைசியாக ஜனநடமாட்டம்‌ 
அவ்வளவு அதிகமாக இல்லாத ஒரு பகுதியில்‌ ஒரு குடிசையும்‌ அதன்‌ 
சுவருடன்‌ சுவராக ஒட்டிப்‌ பாழடைந்த ஒரு தொழுவமும்‌ இருந்தன. அந்தக்‌ 
குடிசையில்‌ ஒரு வாலிபனும்‌ ஒரு கிழவனும்‌ ஒரு பெண்ணும்‌ வசித்து 


வந்தார்கள்‌. கிழவனுக்குக்‌ கண்‌ குருடு. பெண்‌ அழகி. வாலிபனும்‌ 
அழகன்தான்‌. அவன்‌ முகத்திலே துயரத்தின்‌ மாசு படிந்திருந்தது. 
இவர்களுடன்‌ நெருங்கிப்‌ பழக ஆசை. ஆனால்‌ திடீரென்று சென்றால்‌ 
காரியம்‌ கெட்டுவிடும்‌ என்று எனக்குத்‌ தெரிந்த தந்திரத்தைச்‌ செய்தேன்‌. 
இரவில்‌ அவர்கள்‌ படுத்துக்கொண்ட பிறகு அவர்கள்‌ குடிலுக்குப்‌ 
பின்னாலிருந்த தோட்டத்தில்‌ விறகு கொண்டுவந்து போடுவேன்‌. 
தொட்டியில்‌ தண்ணீர்‌ நிரப்பி வைத்துவிடுவேன்‌. முதலில்‌ இந்தக்‌ 
காரியங்களை யார்‌ செய்கிறார்கள்‌ என்பது அவர்களுக்கு அதிசயமாக 
இருந்தது. நற்குல தெய்வம்‌ ஏதோ தங்களுக்கு வந்து உதவுவதாகப்‌ 
பேசிக்கொள்வதைக்‌ கேட்டு மனம்‌ மகிழ்ந்தேன்‌. அவர்கள்‌ பேசுவதைக்‌ 
கேட்டுக்‌ கேட்டு உங்கள்‌ பாஷையைக்‌ கற்றுக்கொண்டேன்‌. கிழவன்‌ பெயர்‌ 
ட'லெஸி, பெண்ணின்‌ பெயர்‌ அகேதா, அந்த வாலிபன்‌ பெயர்‌ பெலிக்ஸ்‌. 
இவர்களை எப்படிப்‌ பழக்கிக்கொள்வது - இதுவே எனக்குப்‌ பிரமப்‌ 
சிரயத்தனமாக இருந்துவந்தது. 


கிழவனும்‌ ஒரு காலத்தில்‌ நல்ல செயலில்‌ இருந்துவந்தவன்தான்‌. கால 
வித்தியாசத்தால்‌ தங்கள்‌ தேசமான பிரான்சை விட்டு இங்கு ஓடிவந்து 
காலம்‌ கழிக்கிறார்கள்‌. டி£லெஸி அங்கே பெரிய மனிதனாம்‌. அவனுடைய 
மகன்‌ இந்த பெலிக்ஸ்‌. இவன்‌ வீட்டுக்கு வேண்டிய காரியங்களையும்‌ 
தங்கையின்‌ படிப்பையும்‌ கவனித்து வருகிறான்‌. அங்கே வாழ்ந்தபோது ஒரு 
துருக்கியனுடைய மகளைக்‌ காதலித்தான்‌. அந்தத்‌ துரோகத்‌ துருக்கியன்‌ 
தன்‌  செளகரியத்திற்கு வசதி செய்துகொள்ள இவர்கள்‌ காதலை 
அனுமதிப்பவன்‌ போல்‌ பாவனை செய்தான்‌. ஆனால்‌ பெலிக்ஸ்‌ 
தேசத்துரோகி, சதி செய்கிறான்‌ என்ற பொய்களைப்‌ போய்ச்‌ சொல்லி, ஒரே 
நாளில்‌ இவர்கள்‌ குடும்பத்திற்கு ஆபத்தைக்‌ கொண்டுவந்துவிட்டுவிட்டான்‌. 


இவர்கள்‌ தங்கள்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்ள நாட்டை விட்டு ஓடிவந்து 
இங்கு காலம்‌ கழிக்கிறார்கள்‌. இதையெல்லாம்‌ அவர்கள்‌ பேச்சிலிருந்து 
அறிந்தேன்‌. இப்படிச்‌ சிறிது நாட்கள்‌ கழியுமுன்னே மட்டக்குதிரை ஒன்றின்‌ 
பேரில்‌ வழி விசாரித்துக்கொண்டு ஒரு பெண்‌ வந்தாள்‌. வீட்டுக்குள்ளிருந்த 
பெலிக்ஸ்‌ வெளியே வந்தான்‌. அவன்‌ அப்பொழுது காதலித்த அரபுப்‌ 
பெண்ணாம்‌; தகப்பனை ஏமாற்றிவிட்டு ஐடிவந்துவிட்டாளாம்‌. ஏற்கனவே 
இன்பம்‌ மிகுந்த குடிசைக்‌ குடும்பத்தில்‌ மகிழ்ச்சியும்‌ குதூகலமும்‌ 
தாண்டவமாடியது. இந்த அரபுப்‌ பெண்ணுக்கு பெலிக்ஸ்‌ தன்‌ 
பாஷையையும்‌, தேச வளமுறைகளையும்‌ முறையாகச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தான்‌. ஒண்டி நின்று கேட்டு அவ்வளவையும்‌ நானும்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. 


நான்‌ படித்த கதை 


இதுதான்‌ என்‌ பக்கத்துக்‌ குடிசையில்‌ வசிக்கிறவர்களுடைய சரித்திரம்‌. அது 
என்‌ மனத்தில்‌ ரொம்பவும்‌ ஆழமாகப்‌ பதிந்தது. அவர்களுடைய நடை, 
நொடி, பாவனைகள்‌, அவர்களுடைய வாழ்வு இவையெல்லாம்‌ மனித 
வம்சத்தின்‌ தர்மாதர்ம விகல்பங்களை எல்லாம்‌ எனக்கு அறிவித்தன. 


அதர்மத்தை நான்‌ இதுவரை எட்டாத்‌ தொலைவிலுள்ள ஏதோ ஒரு 
துன்பத்தின்‌ சாகையாகவே கருதி வந்தேன்‌. என்‌ கண்‌ முன்பே 
இதயபூர்வமான அன்பும்‌ தாராளத்தன்மையும்‌ தாண்டவமாடின. அந்தக்‌ 
குளுமையில்‌ நானும்‌ ஒதுங்கி வாழ விரும்பினேன்‌. எத்தனை நல்ல 
குணங்கள்‌! எத்தனை நல்ல தன்மைகள்‌! இவற்றிற்கெல்லாம்‌ 
விளைநிலமாக அல்லவா இந்தத்‌ தொடர்பு இருந்தது! ஆனால்‌ நான்‌ ஒன்று 
சொல்ல வேண்டும்‌; எனக்கு அறிவு வளர ஆரம்பிக்குமுன்‌ அதே வருஷம்‌ 
ஆகஸ்டு மாதத்தில்‌ நடந்த ஒரு காரியத்தை நான்‌ சொல்லுவதற்கு 
மறந்துவிடக்கூடாது. 


ஒரு நாள்‌ ராத்திரி, வழக்கம்‌ போல்‌ அருகில்‌ இருந்த காட்டிலே விறகு 
பொறுக்கச்‌ சென்றேன்‌. அங்கேதான்‌ என்‌ பசியைப்‌ போக்கிக்கொள்ள ஏதோ 
காய்கனி வகைகளை நான்‌ சேகரிப்பது வழக்கம்‌. போகிற வழியிலே ஒரு 
பெட்டி திறந்து கிடந்தது. அதிலே சில உடைகளும்‌ கொஞ்சம்‌ 
புஸ்தகங்களும்‌ இருந்தன. அதிர்ஷ்டவசமாக அந்தப்‌ புஸ்தகங்களெல்லாம்‌ 
நான்‌ கற்றுக்கொண்ட பாஷையிலேயே இருந்தன. அவை வருமாறு: 
ஸ்வர்க்க நீக்கம்‌, புளூட்டார்ச்‌ எழுதிய ஜீவிய சரித்திரம்‌, வெர்டர்‌ என்பவரின்‌ 
துயரங்கள்‌. இந்தப்‌ புஸ்தகங்களை நான்‌ பொக்கிஷங்களாகவே மதித்தேன்‌. 
அவற்றை என்‌ முழு கவனத்தையும்‌ செலுத்திப்‌ படித்தேன்‌. என்‌ 
சிந்தனையை அச்சரித்திரங்களின்பேரில்‌ மிதக்கவிட்டு நீந்தினேன்‌. 


இந்தப்‌ புஸ்தகங்கள்‌ என்‌ மனசை எவ்வாறு மாற்றின என்பதை விவரிப்பது 
சாத்தியமற்ற காரியமாகும்‌. அவை என்‌ மனசில்‌ அனந்தகோடி புதிய 
உருவங்களை, உணர்ச்சிகளை, சிற்சில சமயம்‌ ஆனந்தத்தை, ஆனால்‌ 
பெரும்பான்மையாக ஆழ்ந்த, ஆழங்காண முடியாத முடிவற்ற சோகத்தை 
உண்டாக்கி என்னைத்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தின. வெர்டரின்‌ துயரங்கள்‌ 
சாதாரணக்‌ கதைதான்‌. ஆனால்‌ அதில்‌ பலவிதமான எண்ணக்‌ கலவைகள்‌, 
இதுவரை தெளிவுபடாத பல விவகாரங்களின்‌ புதிய அர்த்தபுஷ்டிகள்‌ 
முதலியன பொதிந்து கிடந்தன. அதைப்‌ படித்துப்‌ படித்து 


பிரமித்துப்போனேன்‌. சாதாரண வாழக்கை, ஆனால்‌ சிகரம்‌ தாவும்‌ 
சிந்தனைகள்‌, உணர்ச்சிகள்‌! அவை யாவும்‌ தம்மிலிருந்து வேறாகப்‌ பிரிந்த 
புறவிவகாரத்தை நாடித்‌ தவித்தன. ஏறக்குறைய நான்‌ இந்தக்‌ குடிசைக்கு 
அருகில்‌ இருந்துகொண்டு அதில்‌ வாழ்வோருடைய தொடர்புக்காகத்‌ 
தவிப்பது, அந்தக்‌ கதையில்‌ நிகழும்‌ விவகாரத்தைப்‌ போன்றதாகவே 
இருந்தது. நான்‌ இதுவரை கற்பனை செய்து எண்ணியதற்கெல்லாம்‌ 
மேம்பாடான தெய்வாம்சத்தை வெர்டர்‌ பெற்றிருந்தான்‌ என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. அவன்‌ கபடியல்ல. அவனுடைய குண சம்பத்து நெடிய 
வேர்விட்டிருந்தது. மரணம்‌, தற்கொலை ஆகியவை பற்றி அவன்‌ 
கொண்டிருந்த கருத்துக்கள்‌ எல்லாம்‌ என்னைப்‌ பிரமிக்க வைத்தன. அவன்‌ 
சொல்லுவது சரிதானா அவனுடைய கட்சியில்‌ தர்க்கம்‌ பொருந்தி 
அமைந்திருக்கிறதா என்பதை எல்லாம்‌ பற்றி எனக்குச்‌ சொல்லத்‌ 
தெரியாது; சொல்லவும்‌ முடியாது. என்னைப்‌ பொறுத்தவரை நான்‌ வழிபட்ட 
வீரன்‌ அவன்‌. அவனுடைய அழிவுக்காக வருந்திக்‌ கண்ணீர்‌ வடித்தேன்‌; 
ஆனால்‌ காரணம்‌ மாத்திரம்‌ எனக்குப்‌ புரியவில்லை. 


இன்னொன்று நான்‌ சொல்ல வேண்டும்‌. நான்‌ படித்ததெல்லாம்‌ 
தத்பவமாகவே கற்றேன்‌. அதாவது நான்‌ படித்த புஸ்தகங்களில்‌ நானும்‌ ஒரு 
பாத்திரமாகவே ஊாடாடித்‌ திரிந்தேன்‌. நான்‌ படித்துவந்த புஸ்தகங்களில்‌ 
எனக்குப்‌ பரிச்சயமானவர்கள்‌ என்‌ போன்று துன்பம்‌ அனுபவித்தவர்கள்‌. 
அவர்களுடைய பேச்சு என்‌ காதில்‌ விழுந்தது. ஆனால்‌ பூரணமாகப்‌ 
புரியவில்லை. நான்‌ பூர்ண பண்டிதனா, அவ்வளவையும்‌ புரிந்துகொள்ள? 
எனக்கு உற்றார்‌ உறவினர்‌ கிடையாது. நான்‌ கை பார்த்து ஜீவிக்கும்பாஉயாக 
எஜமானனென்று எனக்கு ஒருவரும்‌ கிடையாது. என்‌ வழி சுதந்திர வழி. 
நான்‌ அழிந்தால்‌ அழுவதற்கு ஆள்‌ கிடையாது. நானோ குரூபி. 


ஆகிருதியோ ராக்ஷஸத்தன்மை வாய்ந்திருந்தது. இதற்குப்‌ பொருள்‌ என்ன? 
நான்‌ யார்‌? எதிலிருந்து நான்‌ பிறந்தேன்‌? எங்கிருந்து நான்‌ வந்தேன்‌? 
எங்கேதான்‌ போகப்போகிறேன்‌? இம்மாதிரியான கேள்விகள்‌ பல என்‌ மனசை 
அடிக்கடி வாட்டின. ஆனால்‌ அந்தப்‌ புதிர்களைத்‌ தீர்க்க எனக்கு வழி 
எதுவம்‌ தென்படவில்லை. 


புளூட்டார்ச்‌ எழுதிய ஜீவிய சரித்திரங்கள்‌ புராதன காலத்தில்‌ 
குடியாட்சிகளை ஸ்தாபித்தவர்களின்‌ வாழ்வை விவரித்தன. இந்தப்‌ புஸ்தகம்‌ 
என்‌ மனசில்‌ வேறு விதமான பக்குவத்தைத்‌ தந்தது. வெர்டர்‌ எனக்குத்‌ 
துன்பத்தின்‌ சாகையைக்‌ கற்றுக்கொடுத்தான்‌. புளூட்டார்ச்‌ எனக்கு உயர்ந்த 
கருத்துக்களைக்‌ காட்டினான்‌. என்னுடைய நினைப்பு என்னும்‌ பட்சி 
சிறகெடுத்துப்‌ பறக்க அவன்‌ உதவி புரிந்தான்‌. நான்‌ படித்தவற்றில்‌ பல 


என்‌ பக்குவத்திற்கும்‌ அனுபவத்திற்கும்‌ அத்தமானவை. அகண்டாகாரமான 
ராஜ்யங்கள்‌, விஸ்தாரமான புப்பிரதேசங்கள்‌, ஆற்றொழுக்குகள்‌, எல்லை 
காண முடியாத சப்த ஸாகரங்கள்‌ என என்‌ மனசிலே குழம்பித்‌ திரிந்த 
கருத்துக்கள்‌ பல குமைந்தன. பட்டணங்கள்‌ என்றாலோ, மகாசபைகள்‌ 
என்றாலோ, மனிதக்‌ கூட்டம்‌ என்றாலோ என்னவென்பது எனக்குத்‌ 
தெரியாது. மனித குணத்தைக்‌ கற்றுத்‌ தெளிய நான்‌ பெற்ற பாடசாலை 
அந்தக்‌ குடிசைவாழ்‌ மனிதர்தாம்‌. ஆனால்‌ இந்தப்‌ புஸ்தகமோ என்‌ 
மனசிலே பிரமாதமான காட்சிகளை எழுப்பியது. மனித வம்சத்தை ஆண்டு, 
வம்ச நாசத்துக்குத்‌ துணைபுரியும்‌ கொலைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்ட பெரிய 
மனிதர்களின்‌ ஜீவிய சரித்திரத்தை நான்‌ வாசித்தேன்‌. தர்மாவேசம்‌ என்‌ 
மனசில்‌ பொங்கியது. தீமையை வெறுத்தேன்‌. அதாவது தீமை என்று நான்‌ 
எதை நினைத்துக்கொண்டேனோ அதை வெறுத்தேன்‌. தர்மமும்‌ அதர்மமும்‌ 
என்னைப்‌ பொறுத்தவரை எனக்கு சுகத்தையோ அல்லது துன்பத்தையோ 
தந்தவை என்றுதான்‌ நான்‌ கருதினேன்‌. இந்த ரீதியாக நான்‌ சோதனை 
செய்தபோது சமாதான முறையிலேயே சட்ட நிர்த்தாரணம்‌ செய்த நியுமா, 
ஸோலன்‌, லைக்கர்கஸ்‌ 3 முதலியோர்‌ என்‌ மனசுக்கு உகந்தவர்களாகத்‌ 
தென்பட்டார்கள்‌. ஆனால்‌ ரோமுலஸ்‌, தீஸுயூஸ்‌ 3 முதலிய தர்ம 
ஸ்தாபகர்கள்‌ என்‌ மனசை அவ்வளவாகத்‌ தொடவில்லை. என்னைப்‌ 
பராமரித்துவந்த இந்தக்‌ குடிசைவாசிகளின்‌ தர்மானுஷ்டான முறை பிதா 
வழி பாத்யதையை அடிப்படையாகக்‌ கொண்ட ஓர்‌ ஏற்பாடு. அது எனக்கு 
மிகவும்‌ பிடித்திருந்தது. இதற்கு மாறாக மனித வம்சத்தின்‌ போக்கை ஒரு 
சிப்பாயின்‌ மூலம்‌ தெரிந்துகொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ - அதாவது புகழ்‌ 
வெறியும்‌ கொலை வெறியும்‌ பிடித்த ஒருவனுடைய அடிச்சுவட்டைப்‌ 
பின்பற்ற நான்‌ புரிந்துகொண்டிருந்தேனானால்‌ என்‌ மனப்பக்குவம்‌ வேறு 
மாதிரியில்‌ அமைந்திருக்கும்‌. 


ஆனால்‌ மில்டன்‌ என்ற ஆங்கில மகாகவி எழுதிய காவியம்‌, கிருஸ்துவ 
தர்மத்தின்‌ புராணக்‌ கதைகளின்படி மனுஷ பாரம்பரிய துன்பத்தை 
விவரிப்பது. சுவர்க்க நீக்கம்‌ என்ற காவியம்‌ என்‌ மனசிலே வேறொரு 
மாதிரியான ஆழ்ந்த உணர்ச்சிகளை எழுப்பியது. என்‌ கையில்‌ கிடைத்த 
மற்ற புஸ்தகங்களைப்‌ போல இதுவும்‌ உண்மையான சரித்திரம்‌ என்ற பரம 
நம்பிக்கையுடனேயே இதையும்‌ வாசித்தேன்‌. சர்வ வல்லமையுள்ள தெய்வம்‌ 
தாம்‌ பிறப்பித்த ஜீவராசிகளுடன்‌ போர்‌ புரிந்து வருகிறார்‌ என்ற கருத்து என்‌ 
மனசிலே பீதியுடன்‌ கூடிய மலைப்பையும்‌ ஆச்சரியத்தையும்‌ தூண்டியது. 
அதிலே பல கட்டங்கள்‌ என்னுடைய ஜீவியத்தைக்‌ கொண்டதாகவே 
இருக்கின்றன. ஆதாமைப்‌ போல நானும்‌ இந்த உலகத்தில்‌ வேறு எந்த 
ஜீவராசிகளுடனும்‌ தொடர்புகொண்டவனல்ல போலும்‌. ஆனால்‌ 


அவனுடைய நிலை என்னுடையதற்கு முற்றிலும்‌ மாறாக இருந்தது. 
அவன்‌ கடவுளின்‌ கரங்களிலிருந்து வந்த பொழுது பூர்ண வடிவம்‌ படைத்து 
மகிழ்ச்சியும்‌ சுபிக்ஷமும்‌ பெற்ற ஒருவனாகக்‌ கடவுளின்‌ பராமரிப்பிலே, 
பாதுகாப்பிலே வாழ்ந்து வந்தான்‌. தனக்கும்‌ மேம்பாடுடைய ஒரு 
தேஜஸ்வியுடன்‌ நேருக்கு நேராகப்‌ பேச மனிதனுக்கு அப்பொழுது 
செளகரியம்‌ வாய்த்திருந்தது. ஆனால்‌ நானோ தன்னந்தனியாக 
நிர்க்கதியாகத்‌ துன்பத்தில்‌ நெளிந்தேன்‌. சாத்தான்தான்‌ என்னுடைய 
நிலைமையைப்‌ பூர்ணமாகக்‌ காட்டுவதற்கு லாயக்கு உள்ளவன்‌ என்று 
பலமுறை நான்‌ நினைத்தது உண்டு. ஏனென்றால்‌ என்னைப்‌ 
பாதுகாத்துவருவோருடைய உல்லாசத்தைக்‌ காணுந்தோறும்‌ என்‌ மனசிலே 
பொறாமைத்‌ தீ சுடர்விட்டு எரியும்‌. 


இன்னொரு சந்தர்ப்பமும்‌ இந்த மனப்போக்குகளுக்கு பக்கபலமாக அமைந்து 
அதை உறுதிப்படுத்தியது. நான்‌ இந்தக்‌ குடிசைக்கு வந்த பிறகு 
உன்னுடைய ஆரராய்ச்சிக்கூடத்திலிருந்து எடுத்துவந்த சட்டையிலுள்ள பை 
ஒன்றில்‌ சில கடுதாசிகள்‌ இருந்தது கண்டேன்‌. முதலில்‌ நான்‌ அதைப்‌ 
பற்றி அவ்வளவு சிரத்தை கொள்ளவில்லை. ஆனால்‌ இப்பொழுது எழுத்து 
வாசனை வந்துவிட்டதனால்‌ அதில்‌ என்ன எழுதியிருக்கிறது என்பதை 
கவனமாகப்‌ படித்தேன்‌. நீ என்னைப்‌ பிறப்பிப்பதற்கு முன்‌ அந்தத்‌ தேதி 
வரை நான்கு மாதங்கள்‌ நீ எழுதி வைத்த குறிப்புகள்‌ அவை. நீ உன்‌ 
வேலையை எப்படி எல்லாம்‌ முயன்று படிப்படியாகப்‌ பலனைப்‌ பெற்று 
முயற்சியில்‌ அபிவிருத்தி அடைந்தாய்‌ என்பதை வெகு நுணுக்கமாகவும்‌ 
விவரமாகவும்‌ அதில்‌ எழுதியிருந்ததைப்‌ படித்தேன்‌. தவிரவும்‌ உன்‌ 
குடும்பத்தில்‌ நிகழ்ந்த சம்பவங்களையும்‌ அதனோடு சேர்த்து 
எழுதியிருந்தாய்‌. உனக்கு இந்தக்‌ கடுதாசிகளைப்‌ பற்றிய ஞாபகம்‌ 
இருக்கும்‌ என்று எண்ணுகிறேன்‌. இதோ இருக்கிறது அந்தக்‌ கடுதாசிக்‌ 
குப்பை. அதில்‌ கண்டுள்ள ஒவ்வொரு குறிப்பும்‌ இந்தப்‌ பாப ஜன்மத்தின்‌ 
பிறப்பையே குறிக்கிறது. அருவருப்பான இந்த விவகாரங்கள்‌ எல்லாம்‌ படம்‌ 
பிடித்துக்காட்டுவது மாதிரி அதில்‌ கோவை செய்யப்பட்டிருக்கிறது. 
என்னுடைய அழுக்குடம்பின்‌ ஒவ்வொரு பாகமும்‌ வெகு நுணுக்கமாக 
விவரிக்கப்பட்டீருப்பதோடு அதைக்‌ கண்டு நீ வெகுண்டதும்‌, குலை 
நடுக்கம்‌ கொண்டதும்‌ தெளிவான பாஷையிலே பதிவாகி, என்‌ மனசிலும்‌ 
பதிவாகிவிட்டது. அதை வாசிக்கும்போது எனக்குக்‌ குமட்டல்‌ எடுத்தது. 
நான்‌ உயிர்‌ பெற்ற நாளை நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவு மன 
உளைச்சலாக இருக்கிறது! பாபத்தின்‌ சாயை விழுந்த என்‌ பிரம்மாவே! நீயே 
வெறுக்கும்‌ இந்தக்‌ கோர ரூபத்தை எனக்கு ஏன்‌ கொடுத்தாய்‌? தெய்வம்‌ 
தன்‌ தயாள சிந்தையினால்‌ அழகும்‌ ஆசை எழுப்பும்‌ சக்தியும்‌ உள்ள தனது 


வடிவத்தையே மனிதனுக்கு அளித்தது. ஆனால்‌ நீயோ எனக்குக்‌ கொடுத்த 
வடிவம்‌ உன்‌ வர்க்கத்திலே மிகவும்‌ ஆபாசமான ரகம்‌. ஒற்றுமையும்‌ அதன்‌ 
தன்மையும்‌ இன்னும்‌ பன்மடங்கு பெருகிய விகாரத்தோடு காணப்படுகிறது. 
சாத்தான்‌கூடத்‌ தன்‌ பரிவாரத்துடன்‌ - தன்னைப்‌ பாராட்டும்‌ பேய்க்‌ 
கும்பலுடன்‌ - உத்ஸாகமாக வாழ்கிறான்‌. நானோ தனிமையிலே 
சகலருடைய வெறுப்பையும்‌ சம்பாதித்துக்கொண்டு அல்லாடுகிறேன்‌. 


எனது மனசு தொய்ந்துவிட்டபோதெல்லாம்‌ இம்மாதிரியே நினைத்து 
நினைத்துத்‌ துன்புற்றேன்‌. ஆனால்‌ பக்கத்துக்‌ குடிசையில்‌ வாழும்‌ மனித 
ராசிகளின்‌ மனப்போக்குகளையும்‌ விவகாரங்களையும்‌ கவனிக்கும்போது, 
அவர்களோடு பழகினால்‌ என்ன, எனது குரூபத்தைக்‌ கண்டாவது 
இரங்கமாட்டார்களா என்று நினைத்தேன்‌. எவ்வளவுதான்‌ நான்‌ 
பயங்கரமாகவும்‌ பிரம்மாண்டமாகவும்‌ இருந்தபோதிலும்‌ அவர்களுடைய 
நேசத்தையும்‌ இரக்கத்தையும்‌ நாடிவரும்‌ ஒருவனைக்‌ கழுத்தைப்‌ பிடித்து 
வெளியே நெட்டித்‌ தள்ளிவிடுவார்களா? அவர்களைச்‌ சந்திப்பதற்கு நான்‌ 
என்னைத்‌ தகுதிப்படுத்திக்கொள்ளும்‌ வரை மனசைத்‌ 
தளரவிடக்கூடாதென்ற உறுதி கொண்டேன்‌. அவர்களை நான்‌ 
சந்திப்பதுதான்‌ என்‌ விதி எவ்வாறு முடிவடையும்‌ என்பதை நிர்ணயிக்கும்‌ 
ஒரு விவகாரமாகும்‌. ஆகையால்‌ அதில்‌ நான்‌ எனது 
பயங்கொள்ளித்தனத்தினாலோ வேறு எந்த காரணத்தினாலோ 
தோற்றுவிடக்கூடாதென்று தீர்மானமாக விரும்பியதால்‌ இன்னும்‌ சில 
மாதங்கள்‌ வரை மறைவிலேயே நடமாடுவோம்‌ என்று தீர்மானித்தேன்‌. 


இவர்களுடன்‌ பழகுவதெப்படி? பெலிக்ஸும்‌ பெண்களும்‌ கிழவனை 
மாத்திரம்‌ குடிசையில்‌ தனியாக விட்டுவிட்டுப்‌ போகும்‌ வழக்கம்‌ உண்டு. 
அந்தச்‌ சமயத்தை நாடி கிழவனுடைய சினேகத்தைப்‌ பிடித்தால்‌ என்ன 
என்று எண்ணினேன்‌. ஒரு நாள்‌ வசதி வாய்த்தது. நான்‌ குடிசைக்குள்‌ 
புகுந்தேன்‌. “யாரது?” என்றான்‌ கிழவன்‌. 


“அன்னியன்‌. அகதி. அன்பு கிடைக்காமல்‌ தவிக்கிறேன்‌!” என்றேன்‌. 


அவன்‌ ஆறுதல்‌ சொன்னான்‌. நானும்‌ அவன்‌ பேச்சிலேயே பரவசமானேன்‌. 
இங்கே என்‌ நண்பர்களின்‌ இதயத்திற்குள்‌ குடிபுக ஒரு பொய்‌ சொன்னேன்‌. 


“என்னை ஒரு பிரெஞ்சுக்‌ குடும்பம்‌ போஷித்து வளர்த்தது. ஏது 
காரணத்தினாலோ அவர்கள்‌ வெறுப்புக்குப்‌ பாத்திரமானேன்‌. நான்‌ ஒரு 
குற்றமும்‌ செய்யவில்லை. மீண்டும்‌ அவர்களது நட்பைப்‌ பெற ஆசைப்பட்டு 
முயன்றேன்‌; முடியவில்லை. நீர்தான்‌ அவர்களைச்‌ சமாதானப்படுத்தித்‌ 
திருப்தி செய்ய வேண்டும்‌. எனக்காகப்‌ பேசுவோர்‌ யாரும்‌ கிடையாது. நான்‌ 


அகதி!” என்றேன்‌. 


கிழவன்‌ வாஸ்தவத்திலேயே நல்லவன்‌. “பயப்படாதே அப்பா! 
சமாதானப்படுத்துகிறேன்‌ நான்‌. நீ உண்மையிலேயே தப்புக்‌ காரியம்‌ 
செய்திருந்தாயானால்கூடப்‌ பரவாயில்லை. பாவ மன்னிப்பு உண்டு. 
அதிருக்கட்டும்‌, நீ குறிப்பிடுவது யார்‌”? இனம்‌ தெரிந்தால்தானே நான்‌ பேச 
முடியும்‌?” என்றான்‌. 


நான்‌ என்ன சொல்லுவது? ஓன்றும்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ நான்‌ 
அவனுடைய காலைக்‌ கட்டிக்கொண்டு அழுதேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
வெளியில்‌ சென்றிருந்தவர்கள்‌ வந்துவிட்டார்கள்‌. “என்னைக்‌ 
காப்பாற்றுங்கள்‌. இதோ வந்துவிட்டார்கள்‌. நான்‌ நாடுவது உம்மையும்‌ உமது 
குடும்பத்தையும்தான்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ என்னைக்‌ கைவிடாதீர்‌!” என்று 
அலறினேன்‌. 


“அட தெய்வமே! நீ யாரப்பா?” என்றான்‌ கிழவன்‌. 


அச்சமயம்‌ பெலிக்ஸும்‌ பெண்களும்‌ குடிசைக்குள்‌ நுழைந்தார்கள்‌. அகேதா 
மயங்கி விழுந்தாள்‌. அந்த அரபுக்‌ காதலி பீதியடித்து வெளியே 
ஓடிப்போனாள்‌. பெலிக்ஸ்‌ என்‌ மீது பாய்ந்து என்னைத்‌ தடியால்‌ அடித்தான்‌. 
அவனைச்‌ சிம்பு சிம்பாகக்‌ கிழித்துவிட வேண்டும்‌ என்று கோபம்‌ வந்தது. 
அவன்‌ மீண்டும்‌ தடியை ஓங்கினான்‌. நான்‌ ஓடி வந்துவிட்டேன்‌. 


மன உளைச்சல்‌ சகிக்க முடியவில்லை. காட்டிலே அலைந்து திரிந்தேன்‌. 
துன்பம்‌ தாங்கமாட்டாமல்‌ ஊளையிட்டு அலறினேன்‌. வெந்த மனசை 
அழுது அழுது ஆற்ற முயன்றேன்‌. உலகத்து அமைதி என்னைக்‌ கேலி 
செய்வது போல்‌ இருந்தது. என்னை சிருஷ்டித்த நாசகாலா! என்‌ உயிர்‌ 
தோன்றியவுடன்‌ என்னை ஏன்‌ நான்‌ அழித்துக்கொள்ளவில்லை. 
குடிசையையும்‌ அதில்‌ வசிப்பவர்களையும்‌ எரித்துச்‌ சாம்பலாக்க என்‌ மனம்‌ 
தவித்தது. மறுநாள்‌ விடிந்ததும்‌ பதுங்கிப்‌ பதுங்கிச்‌ சென்றேன்‌. பெலிக்ஸ்‌ 
அந்தப்‌ பிராந்தியத்தைவிட்டே வெளியேறிவிடத்‌ தீர்மானித்துவிட்டான்‌ 
என்பதைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. குடிசைக்கு உடமஸ்தனிடம்‌ அங்கே 
வாழ முடியாது என்று கூறி நடந்ததை விவரித்துக்கொண்டிருந்தான்‌. 
அதற்கப்புறம்‌ அந்தத்‌ திசையிலேயே நான்‌ செல்லவில்லை. எல்லோரையும்‌ 
கொன்று அழிக்க வேண்டும்‌ என்றுதான்‌ என்‌ மனம்‌ நாடியது. ஆனால்‌ 
அவர்களைக்‌ கொல்ல மனம்‌ வரவில்லை. குடிசையையும்‌ காட்டையும்‌ 
கொளுத்திக்‌ கூத்தாடினேன்‌. நீ பிறந்த ஊர்‌ ஜெனிவா என்று 
தெரிந்துகொண்டு உன்னைப்‌ பார்க்க வருவது என்று தீர்மானித்தேன்‌. நான்‌ 
கற்றது வீண்‌ போகவில்லை. சொல்ல முடியாத சங்கடங்களை 


அனுபவித்தேன்‌. கடைசியாக அந்தப்‌ பக்கமாக வந்தேன்‌. 


நான்‌ பகலில்‌ நடமாடுவது கிடையாது. இருட்டில்தான்‌ பிரயாணம்‌ 
செய்வேன்‌. நல்ல வசந்தம்‌. ஸைப்ரஸ்‌ மரத்தடியில்‌ நான்‌ மறைவாக 
உட்கார்ந்திருக்கும்போது மனிதக்‌ குரல்‌ கேட்டது. நான்‌ மறைந்திருந்த 
இடத்தருகில்‌ சிரித்துக்கொண்டே ஒரு பெண்‌ குழந்தை ஓடிவந்தது. 
விளையாட்டுக்காக யாரிடமிருந்தோ ஓடிவந்தது போலும்‌. பக்கத்தில்‌ 
பிரவாகமாக ஓடிய நதியின்‌ செங்குத்தான கரைமீது ஓடும்போது கால்‌ 
தடுமாறி ஆற்றுக்குள்‌ விழுந்தது. நான்‌ மறைவிலிருந்து ஐடி வந்தேன்‌. 
ஆற்றில்‌ வேகம்‌ ஜாஸ்தி. ரொம்பக்‌ கஷ்டப்பட்டு குழந்தையைக்‌ கரையில்‌ 
எடுத்துப்போட்டேன்‌. அது பிரக்ஞை இழந்துவிட்டது. திடீரென்று என்‌ 
முயற்சிக்கிடையே ஒரு பட்டிக்காட்டான்‌ வந்தான்‌. அவனிடமிருந்துதான்‌ 
அந்தக்‌ குழந்தை ஐடி வந்திருக்க வேண்டும்‌. குழந்தையை 
என்னிடமிருந்து பிடுங்கிக்கொண்டு துப்பாக்கியால்‌ சுட்டுவிட்டான்‌. நான்‌ 
மண்ணில்‌ விழுந்துவிட்டேன்‌. அவன்‌ வேகமாகக்‌ காட்டுக்குள்‌ ஓடிவிட்டான்‌. 
நன்றி செய்ததற்குப்‌ பலன்‌! வலி தாங்க முடியாமல்‌ துடித்தேன்‌, 
சப்தமிட்டேன்‌. மனிதப்‌ பூண்டையே அழித்துவிடுவது என்று சங்கல்பம்‌ 
செய்துகொண்டேன்‌. குண்டு என்‌ தோள்பட்டையில்‌ பாய்ந்து தொளைத்தது. 
அது உள்ளே இருக்கிறதா, வெளியில்‌ போய்விட்டதா என்பது தெரியாது. 
எடுக்கவும்‌ மார்க்கம்‌ தெரியவில்லை. வலி பெருகப்‌ பெருக மனிதக்‌ கும்பல்‌ 
மீது வஞ்சம்‌ தீர்ப்ப திலேயே மனம்‌ விழுந்துகொண்டிருந்தது. சில 
வாரங்களில்‌ எப்படியோ காயம்‌ ஆறிவிட்டது. சூரியனும்‌ காற்றும்கூட என்‌ 
மனசிற்கு இன்பமூட்டவில்லை. 


இரண்டு மாதங்களுக்குப்‌ பிறகு மெள்ள மெள்ள ஜெனிவாவுக்கு 
வந்துசேர்ந்துவிட்டேன்‌. சோர்வும்‌ பசியும்‌ பிடுங்கித்‌ தின்றன. ஜுரோ 
சிகரத்துச்‌ சூரியாஸ்தமனம்‌கூட என்‌ மனத்துக்கு மகிழ்ச்சியையுட்டவில்லை. 


தூக்கம்‌ சற்றுப்‌ பசியைப்‌ போக்கியது. ஆனால்‌ ஒரு சிறு குழந்தையின்‌ 
வருகை என்‌ தூக்கத்தைக்‌ கலைத்தது. சிறு பையன்‌ விளையாட்டுப்‌ 
போக்கில்‌ நான்‌ இருந்த இடத்துக்கு வந்துவிட்டான்‌. திடீரென்று என்‌ 
மனசில்‌ ஒரு நினைப்பு வந்தது. 'இவன்‌ அறியாச்‌ சிறுவன்‌. குரூபம்‌, அழகு 
என்ற பேதாபேத உணர்ச்சி இவன்‌ மனசில்‌ ஊறி இருக்காது. இவனைப்‌ 
பிடித்து வைத்துக்கொண்டு என்‌ நண்பனாகப்‌ பழக்கிக்கொண்டால்‌ நான்‌ 
உலகில்‌ தன்னந்தனியனாக அலைய வேண்டியதில்லை அல்லவா?" 

அந்தக்‌ குழந்தையை எட்டிப்‌ பிடித்தேன்‌. அது முகத்தை மூடிக்கொண்டு 


வீறிட்டுக்‌ கத்தியது. “ஏன்‌ குழந்தாய்‌ அழுகிறாய்‌? நான்‌ உன்னை ஒன்றும்‌ 
செய்யமாட்டேன்‌!” என்றேன்‌. 


ஆனால்‌ அது என்‌ கைப்பிடிப்பைவிட்டுத்‌ திமிறியது. 


“பூதம்‌! என்னை விட்டுவிடு, எங்கப்பாகிட்டச்‌ சொல்லிவிடுவேன்‌” என்றது 
குழந்தை. 


“பையா, இனிமேல்‌ நீ உங்கப்பாவைப்‌ பார்க்கமாட்டாம்‌. என்கூட 
வரவேண்டும்‌” என்றேன்‌. 


[44 5 இ ன்‌ ௫ எ ட ல்‌ ட ல்‌ 
பூதம்‌, உன்னை எங்கப்பாகிட்டச்‌ சொல்லி அடிப்பேன்‌. எங்கப்பா 
பிராங்கன்ஸ்டீனாக்கும்‌. உன்னை ஜெயிலில்‌ போடுவார்‌. என்னை 


விட்டுவிடு” என்றது குழந்தை. 


“பிராங்கன்ஸ்டீனா? நீ என்‌ பரம விரோதியின்‌ குழந்தை. என்‌ முதல்‌ பலி” 
என்று அதன்‌ கழுத்தைப்‌ பிடித்தேன்‌. செத்துவிட்டது. என்‌ பலியைப்‌ 
பார்த்ததும்‌ நானும்‌ உலகில்‌ ஹதம்‌ செய்யும்‌ வலிமை பூண்டிருக்கிறேன்‌ 
என்று ஆனந்தப்பட்டேன்‌. 


குழந்தையின்‌ கழுத்தில்‌ ஒரு சங்கிலியில்‌ ஒரு சிறு படம்‌ தொங்கியது. 
அதைப்‌ பார்த்தேன்‌. சொல்ல முடியாத அழகு. இந்த மாதிரி அழகுகளை 
ஏறிட்டுப்‌ பார்க்கவும்‌ முடியாதபடியல்லவா லயித்துவிட்டது. எனக்கு கோபம்‌ 
கரைபுரண்டு பொங்கியது. 


கோப எக்களிப்பிலே நான்‌ கொலை நடத்திய இடத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போனேன்‌. எங்கே சென்றேன்‌? எங்கு போவது என்ற ஒரு வக்கு 
இருந்தால்தானே! கால்‌ போனபடி சென்று ஒரு தொழுவத்திற்குள்‌ 
புகுந்தேன்‌. அங்கே வைக்கோல்‌ மீது ஒருத்தி தூங்கிக்கொண்டிருந்தாள்‌. 
படத்தில்‌ பார்த்தவளைப்‌ போல அவ்வளவு அழகியல்ல. ஆனால்‌ நல்ல 
வாலிபக்‌ களை. அவளுடைய புன்சிரிப்பு என்னைத்‌ தவிர 
மற்றவருக்குத்தான்‌. “உன்‌ காதலன்‌ வந்துவிட்டான்‌, எழுந்திரு!” என்று 
நான்‌ காதோடு காதாக உச்சரித்தேன்‌. அவள்‌ தூக்கத்தில்‌ புரண்டு படுத்தாள்‌. 
எங்கே எழுந்துவிடுவாளோ என்ற பயம்‌. அவளை எழுப்புவதைப்‌ போன்ற 
வெறித்தனம்‌ வேறொன்றுமில்லை. என்‌ மனப்பேய்‌ அவள்‌ மீதும்‌ வஞ்சம்‌ 
தீர்த்துக்கொள்ளத்‌ தவித்தது. அவள்‌ எனக்கல்லவே! பெலிக்ஸ்‌ மனிதக்‌ 
கும்பலின்‌ சதி வேலைகளை வர்ணிப்பதை ஒண்டி நின்று 
கேட்டிருக்கிறேன்‌. அவளுக்குத்‌ தண்டனை கிடைக்கட்டும்‌! அந்தச்‌ 
சங்கிலியையும்‌ படத்தையும்‌ அவளுடைய உடையில்‌ மறைத்துவிட்டு 


நடந்தேன்‌. 


அந்த இடத்தில்‌ அடிக்கடி வந்து போவேன்‌. நீ வருவாய்‌ என்ற நினைப்பு. 
ஆனால்‌ உலகைவிட்டே ஓஒடிவிடவும்‌ ஆசை. கடைசியாக இந்தப்‌ 


பனிச்சிகரங்களில்‌ வந்து தஞ்சம்‌ புகுந்தேன்‌. 


நான்‌ தனிமையாய்‌ நின்று தவிக்கிறேன்‌. என்னைப்‌ போல ஒரு பெண்ணை 
உண்டுபண்ணித்‌ தந்துவிடு. என்னைப்‌ போன்ற ஒரு குரூபி என்னை 
மறுக்கமாட்டாள்‌. எனக்குக்‌ கிடைக்கும்‌ சகா என்‌ ஜாதியில்‌ என்‌ 
ஊனங்களுடன்‌ இருக்க வேண்டும்‌. உண்டுபண்ணித்‌ தருவது உன்‌ 
கடமை!” 


பிரேத மனிதன்‌ பேசி முடித்தான்‌. 


பிரதிக்ஞை 


பிரேத மனிதன்‌ பேசி முடித்தான்‌. நான்‌ ஏதாவது பதில்‌ சொல்வேன்‌ என்று 
எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌ என்‌ மனம்‌ குழம்பிவிட்டது. கருத்துக்கள்‌ 
உருமாறிச்‌ சிதைந்து அவனது வேட்கையின்‌ பூரண சரித்திரத்தைப்‌ 
புலப்படுத்தத்‌ தவறின. அவன்‌ வற்புறுத்தினான்‌: 


“நீ எனக்காக இன்னும்‌ ஒரு பெண்‌ பிறவி சிருஷ்டித்துத்‌ தர வேண்டும்‌. 
அது என்‌ ஜீவியத்துக்கு அவசியம்‌. இது உன்னால்‌ தான்‌ செய்துதர முடியும்‌. 
இம்மாதிரி கேட்க எனக்கு உரிமையுண்டு. இதற்கு நீ இணங்கித்தான்‌ 
ஆகவேண்டும்‌.” 


“என்னால்‌ முடியவே முடியாது. நீ என்னை என்ன மாதிரி சித்திரவதை 
செய்தாலும்‌ அதற்கு இணங்கப்போவதில்லை. இந்த லோகத்திலேயே 
என்னைப்‌ போல துன்பத்துக்கு உள்ளானவனைக்‌ காண முடியாது என்று 
சொல்லும்படி அவ்வளவு அல்லல்களையும்‌ வேண்டுமானால்‌ என்‌ மீது 
சுமத்திவிடு. ஆனால்‌ என்னை எனக்கே கேவலமாக ஆக்கிக்கொள்ள நான்‌ 
ஒரு நாளும்‌ சம்மதிக்கமாட்டேன்‌. இன்னும்‌ ஒரு கோரத்தை உண்டுபண்ணி 
உங்களுடைய கூட்டு ஆதிக்கங்களுக்கு உலகை ஆட்படுத்தமாட்டேன்‌. 
என்‌ முன்னால்‌ நிற்காதே. போய்விடு, போ, போ! என்னைச்‌ சித்திரவதை 
செய்தாலும்‌ இதற்கு இணங்க வைக்க முடியாது” என்று கொதித்தேன்‌ நான்‌. 


"நீ சொல்வது பிசகு. அதற்காக நான்‌ உன்மீது கோபிக்கப்போவதில்லை. 
உன்னை மிரட்டிக்கொண்டிராமல்‌ வாதித்து இணங்கவைக்கப்போகிறேன்‌. 
நான்‌ பட்ட துன்பம்தான்‌ என்னை இந்த மாதிரி குரூரமாக்கிவிட்டது. மனித 
வர்க்கம்‌ என்னைக்‌ காண வெறுத்து விரட்டவில்லையா? என்னை 
சிருஷ்டித்த நீயே என்னை சிம்புசிம்பாகப்‌ பிய்த்தெறிய விரும்பவில்லையா? 
சற்று எல்லாவற்றையும்‌ ஞாபகப்படுத்திப்‌ பார்த்துச்‌ சொல்லு. என்‌ மீது 
இரங்காத மனிதக்‌ கும்பல்‌ மீது நான்‌ ஏன்‌ இரக்கம்‌ காட்ட வேண்டும்‌? 
என்னை இந்தப்‌ பனிச்சகதிக்குள்‌ தள்ளி நீ உண்டுபண்ணின இந்த 
உடல்கூட்ரை அழிந்து போகும்படி செய்தால்‌ கொலை என்று 


சொல்லமாட்டாயா? என்னைக்‌ கொல்லும்‌ மனிதனை நான்‌ ஏன்‌ மதிக்க 
வேண்டும்‌? கொடுமைக்குப்‌ பதிலாக பரிவைக்‌ காட்டட்டும்‌. நானும்‌ 
அப்படியே நடந்துகொள்கிறேன்‌. என்னால்‌ அன்பை எழுப்ப முடியாது 
போனால்‌ பயத்தை ஏற்படுத்துவேன்‌. மனித வர்க்கத்தின்‌ பரம விரோதி 
நீதான்‌! என்னைப்‌ பிறப்பித்து இந்தக்‌ கொடுமைகளை எல்லாம்‌ 


அனுபவிக்கும்படி செய்தாய்‌. ஜாக்கிரதை! நான்‌ நாசத்தில்‌ இறங்குவேன்‌. 
உன்‌ நெஞ்சில்‌ புழுதியும்‌ சாம்பலும்‌ குவியும்படி அழித்து வருவேன்‌; பிறந்த 
நேரத்தையே நொந்துகொள்ளும்படி செய்துவிடுவேன்‌....” 


அவன்‌ மனசைப்‌ பேய்க்கோபம்‌ சூறையாடியது. முகம்‌ கோரமாக நெளிந்து 
நெறிந்தது. தன்னை அடக்கிக்கொண்டு மேலும்‌ பேசினான்‌. 


“உன்னோடு வாதிக்க விரும்பினேன்‌. கோபம்‌ என்னைக்‌ கொல்லுகிறது. 
இதற்கெல்லாம்‌ காரணம்‌ நீதான்‌ என்பதை நீ உணர  மறுப்பதுதான்‌ 
என்னைக்‌ கோபப்படுத்துகிறது. என்னிடம்‌ அன்பு காட்டினால்‌ நூறு மடங்கு 
ஆயிர மடங்காகப்‌ பரிந்து நடப்பேன்‌. நான்‌ கோரும்‌ அந்தப்‌ புதிய 
உருவுக்காக உலகத்துடன்‌ நிரந்தர சமாதானம்‌ செய்துகொள்வேன்‌. நான்‌ 
பிரமாதமாக எதையும்‌ கேட்கவில்லை. என்னைப்‌ போல்‌ விகாரமான 
பெண்ணுருவம்‌ ஒன்றைச்‌ செய்து தா என்றுதான்‌ கேட்கிறேன்‌. நான்‌ 
கேட்பது அற்பமானது. அதுதான்‌ கிடைக்கும்‌. அதுபோதும்‌. நாங்கள்‌ 
பைசாசம்‌ போல்‌ தனித்தே வாழவேண்டியிருக்கும்‌. அதனாலேயே 
எங்களிடை அன்பு அதிகமாக இருக்கும்‌. என்னுடைய சிருஷ்டிகர்த்தனே! 
சற்று மனம்‌ இரங்கு...” 


என்‌ மனம்‌ இளகியது. அதை என்‌ முகக்குறியில்‌ கண்டுகொண்டான்‌. 


“நீ இதற்குச்‌ சம்மதித்தால்‌ மனிதர்‌ காணாத இடத்துக்கு நாங்கள்‌ ஒதுங்கிப்‌ 
போய்விடுகிறோம்‌. தென்‌ அமெரிக்கக்‌ கானகங்களில்‌ மறைந்து ஒதுங்கி 
வாழ்வோம்‌. எங்கள்‌ உணவு மனிதருடையது மாதிரி அல்ல. கொன்று 
தின்னும்‌ விருப்பம்‌ கிடையாது. பழமும்‌ வித்தும்‌ எங்கள்‌ பசியைப்‌ போக்கும்‌. 
எங்களுக்கு உலர்ந்த சருகுப்‌ படுக்கை போதும்‌...” 


“உனக்கு மனித சகவாசத்தில்தானே ஆசை என்கிறாய்‌. அப்படியானால்‌ 
ஒதுங்கி வாழ எவ்வாறு சம்மதிப்பாய்‌?£ ஆசையை விடு, அகன்று போ” 
என்றேன்‌. 

“க்ஷணப்பித்தாக இருக்கிறதே உன்‌ குணம்‌. நான்தான்‌ காலில்‌ விழுந்து 
கெஞ்சுகிறேனே. உன்‌ மனசு இளகவில்லையா...?” 

வெகுநேரம்‌ யோசித்தேன்‌. பிறகு, “நான்‌ பெண்‌ உருவம்‌ ஒன்று 
செய்துகொடுத்ததும்‌ 'ஐரோப்பாவை விட்டுப்‌ போய்விடுகிறேன்‌ என்று 
சத்தியம்‌ செய்துகொடுத்தால்‌ உன்‌ விருப்பத்துக்கு சம்மதிக்கிறேன்‌” 
என்றேன்‌. 


“நீல வானத்தின்‌ மீது தோன்றும்‌ சூரியன்‌ மீது ஆணை. என்‌ நெஞ்சில்‌ 


குடிகொண்டுள்ள அன்பின்‌ மீது ஆணை. எனது பிரார்த்தனைக்கு நீ 
இணங்கினால்‌ நான்‌ இந்தத்‌ திசையிலேயே இருக்கமாட்டேன்‌. நேராக 
வீட்டுக்குப்‌ போய்‌ உன்‌ வேலையை ஆரம்பம்‌ செய்‌. ரொம்பவும்‌ 
கவலையுடன்‌ உன்‌ முயற்சியை கவனித்து வருவேன்‌. பயப்படாதே. 
தயாரானதும்‌ நான்‌ உன்னிடம்‌ வருகிறேன்‌...” 


இப்படிச்‌ சொல்லிவிட்டு வெடுக்கென்று என்னைவிட்டு அகன்றுவிட்டான்‌. 
என்ன வேகம்‌! கருடப்‌ பாய்ச்சலில்‌ சென்று குன்றின்‌ சரிவில்‌ 
மறைந்துவிட்டான்‌. 


அவனுடைய சரிதம்‌ சொல்லி முடியுமுன்‌ சூரியனும்‌ அஸ்தமனமாயிற்று. 
நான்‌ வேகமாகத்‌ திரும்பிப்போகாமல்‌ போனால்‌ இருட்டில்‌ 
அகப்பட்டுக்கொள்வேன்‌ என்பது தெரியும்‌. ஆனால்‌ என்‌ மனச்சுமை தாள 
முடியவில்லை. நடையும்‌ அதற்கேற்பத்‌ தள்ளாடியது. பாதி வழி வருமுன்‌ 
நன்றாக இருட்டிவிட்டது. ஓரிடத்தில்‌ உட்கார்ந்துவிட்டேன்‌. மேலே 
தாரகைகள்‌ கண்‌ சிமிட்டீன. எதிரே பைன்‌ மரங்கள்‌ பார்வையை மதில்‌ 
போல்‌ மறைத்தன. விழுந்து கிடந்த கட்டை ஒன்றின்மேல்‌ 
உட்கார்ந்துவிட்டேன்‌. எங்கு பார்த்தாலும்‌ அமைதி. ஆனால்‌ என்‌ மனசில்‌ 
மட்டும்‌ ஸிமலை. நட்சத்திரங்கள்‌ என்னைப்‌ பார்த்துக்‌ கேலி செய்வது 
போலிருந்தது. 'என்மீது இரக்கமிருந்தால்‌ நினைவைப்‌ போக்கிவிடு! என்னை 
ஒன்றுமில்லாமல்‌ அடித்துவிடு. இல்லாவிட்டால்‌ அகன்றுவிடு!' என்று 
கதறினேன்‌. 


காலையில்‌ சாமெளனி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தேன்‌. அங்கிருந்து 
ஜெனிவாவுக்கு உடனே வந்துவிட்டேன்‌. 


நாட்கள்‌ ஓடி வாரங்களாயின. என்‌ வேலையைத்‌ தொடங்க எனக்குத்‌ 
தைரியம்‌ வரவில்லை. ஆனால்‌ பிரேத மனிதன்‌ வஞ்சத்தின்‌ மீது பயமோ 
சொல்லி முடியாது. பெண்‌ உரு செய்வதென்றால்‌ பல மாதங்கள்‌ ஊன்றிப்‌ 
படித்து உழைக்க வேண்டும்‌. தகப்பனாரிடம்‌ இங்கிலாந்துக்குப்‌ போய்வர 
அனுமதி பெற்றுப்‌ போக்குக்காட்டிவிட்டு வேலையை முடித்துவிடலாம்‌ 
என்று நினைத்தேன்‌. வாக்குறுதி கொடுத்துவிட்டதால்‌ மனம்‌ வேறு 
அல்லாடியது. ஆனால்‌ காலம்‌ கடத்துவதில்‌ ஒரு போலி நிம்மதி. தேகம்‌ 
முன்போல்‌ வலுவடைந்துவிட்டது. என்‌ தகப்பனாரும்‌ இதைக்‌ கவனித்தார்‌. 
ஆனால்‌ அடிக்கடி வானம்‌ கறுப்பதுபோல மனம்‌ கறுக்கும்‌. 
அப்பொழுதெல்லாம்‌ தனிமையை நாடிவிடுவேன்‌. 


ஒரு நாள்‌ தகப்பனார்‌ என்னை நெருங்கிக்‌ கலியாணப்‌ பேச்சை எடுத்தார்‌. 
தமக்கு மூப்பு அதிகமாகிவிட்டதென்றும்‌, எலிஸபெத்துடன்‌ நான்‌ குடித்தனம்‌ 


நடத்துவதைப்‌ பார்க்க ஆசை எனவும்‌ சொன்னார்‌. 


நானும்‌ கலியாணத்துக்கு சம்மதித்தேன்‌. ஆனால்‌ கொஞ்ச நாள்‌ அவகாசம்‌ 
வேண்டும்‌ என்று கேட்டேன்‌. என்‌ வேலை சம்பந்தமாக இங்கிலாந்தில்‌ 
உள்ள சில பண்டிதர்களிடம்‌ அவர்களுடைய ஆராய்ச்சியைப்‌ பற்றி 
அறிந்துகொள்ள வேண்டியிருந்தது. அதற்காகக்‌ கடிதப்‌ போக்குவரத்து 
நடத்தவேண்டியிருந்தது. பிரேத மனிதனுக்கு நான்‌ கொடுத்த வாக்கை 
நிறைவேற்றிவிட்டால்‌ பிறகு நிம்மதியாகக்‌ கலியாணம்‌ செய்துகொண்டு 
வாழ்நாளைக்‌ கழிக்கலாம்‌ என்று எண்ணினேன்‌. 


தந்தையிடமிருந்து இங்கிலாந்துக்குச்‌ சென்றுவர அனுமதி கிடைத்தது. 
செளகரியம்‌ போல்‌ திரும்பி வா என்றும்‌ சொன்னார்‌. ஆனால்‌ என்னிடம்‌ 
சொல்லாமல்‌ எலிஸயெத்தும்‌ அவரும்‌ கூடி யோசித்து 
ஸ்டிராஸ்பர்க்கிலிருந்து கிளெர்வெலை என்னுடன்‌ துணைக்கு அனுப்புவது 
என்றும்‌ தீர்மானித்துவிட்டார்கள்‌. நான்‌ விரும்பியது எல்லாம்‌ தனித்து 
யாத்திரை செய்யவேண்டுமென்பதே. அப்பொழுதுதான்‌ என்‌ வேலைக்குக்‌ 
குந்தகமேற்படாது. ஆனால்‌ போகும்போது ஆரம்பத்தில்‌ அவன்‌ இருந்தால்‌ 
தனிமைத்‌ துன்பம்‌ அவ்வளவு இருக்காது. எனக்கும்‌ என்‌ எதிரிக்குமிடையில்‌ 
மதிலாகவம்‌ அவன்‌ நிற்பான்‌. 


செப்டம்பர்‌ மாதம்‌ புறப்பட்டேன்‌. ஸ்டிராஸ்பர்க்கில்‌ இரண்டு நாள்‌ 
தங்கினேன்‌. கிளெர்வெல்‌ வந்தான்‌. ஸ்டிராஸ்பர்க்கில்‌ படகு பிடித்து 
ராட்டர்டாம்‌ வந்து அங்கிருந்து லண்டனுக்குக்‌ கப்பல்‌ ஏறுவது என்று 
ஏற்பாடு. மான்ஹீமில்‌ ஒருநாள்‌ தங்கினோம்‌. ஐந்தாவது நாள்‌ மெய்ன்ஸுக்கு 
வந்தோம்‌. வழி நெடுகப்‌ பல ஊர்களைச்‌ சுற்றிப்பார்த்துவிட்டு ராட்டர்டாமில்‌ 
வந்து கப்பலேறி லண்டனுக்கு வந்து சேர்ந்தோம்‌. 


இந்தியாவுக்குப்‌ போகவேண்டுமென்று கிளெர்வெலுக்கு ஆசை. 
இங்கிலாந்தில்தான்‌ அதற்கு ஏற்பாடு செய்துகொள்வதற்குச்‌ செளகரியம்‌ 
என்று அவன்‌ அதைச்‌ செய்துவந்தான்‌. லண்டனுக்கு வந்த சில மாதங்கள்‌ 
கழித்து எடன்பரோவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு அனுப்பிய 
நண்பர்‌ எங்கள்‌ வீட்டுக்கு அதிதியாக வந்திருந்தவர்‌. கிளெர்வெலுக்கு 
அங்கே போக ஆசை. நானும்‌ சம்மதித்துப்‌ புறப்பட்டேன்‌. வழியில்‌ 
இங்கிலாந்தில்‌ பார்க்கவேண்டிய விசேஷங்களை எல்லாம்‌ பார்த்துக்கொண்டு 
போனோம்‌. எடின்பரோவில்‌ ஒரு வாரம்‌ தங்கிவிட்டு எங்களை எதிர்பார்த்த 
நண்பர்‌ காத்திருந்த இடத்திற்கு வந்தோம்‌. “ஸ்காட்லாந்தைத்‌ 
தன்னந்தனியாகச்‌ சுற்றிப்‌ பார்க்க ஆசை. இரண்டொரு மாதத்தில்‌ திரும்பி 
விடுவேன்‌; நீ இங்கேயே இரு” என்றேன்‌. 


கிளெர்வெல்‌ தடுத்துப்‌ பார்த்தான்‌. என்‌ உறுதியைக்‌ கண்டு 
பேசாதிருந்துவிட்டான்‌. 


மீண்டும்‌ பிரம்ம உத்யோகம்‌ 


நண்பனைவிட்டுப்‌ பிரிந்து ஸ்காட்லாந்தில்‌ நிர்மானுஷ்யமான ஓர்‌ 
இடத்திற்குப்‌ போய்‌ என்‌ வேலையைச்‌ செய்து முடிக்கத்‌ தீர்மானித்தேன்‌. 
ஆர்க்கினி தீவுகளில்‌ ரொம்பவும்‌ தொலைவில்‌ உள்ள ஒன்றுக்குச்‌ சென்று 
சீக்கிரம்‌ காரியத்தை முடித்துவிட முற்பட்டேன்‌. அது ஒற்றைக்‌ 
குத்துப்பாறை. நாலு பக்கமும்‌ கடல்‌ பொங்கும்போது பேரலைகள்‌ மோதி 
மடியும்‌. சுற்று மண்‌ வெறும்‌ கட்டாந்தரை. கால்நடைகளுக்கு வரட்டுப்‌ 
புல்லும்‌, வசிக்கும்‌ குடியானவர்களுக்கு மட்டரகத்‌ தான்யம்‌ சாகுபடி 
செய்துகொள்ளச்‌ சொற்ப வசதியும்‌ உண்டு. காய்கறியோ, ரொட்டியோ 
நாட்டுக்கு வந்துதான்‌ வாங்கிப்‌ போக வேண்டும்‌. 


நான்‌ அங்கு சென்றபோது மூன்றே மூன்று பொள்ளல்‌ குடிசைகள்தான்‌ 
இருந்தன. அவற்றில்‌ ஒன்று காலி. அதை அமர்த்திக்கொண்டேன்‌. அதில்‌ 
இரண்டே அறைகள்தான்‌ உண்டு. சாதாரண காலத்தில்‌ நான்‌ அதற்குள்‌ கால்‌ 
வைக்கவே கூசுவேன்‌. அவ்வளவு மோசம்‌. 


அதை மராமத்து செய்யச்‌ சொல்லி அதற்குள்‌ புகுந்தேன்‌. எனது வருகை 
அங்குள்ளவர்களை பிரமிக்க வைத்தது என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. 
ஆனால்‌ அங்கு வந்து என்னைத்‌ தொந்தரவு படுத்துவோர்‌ ஒருவருமில்லை. 


இந்தக்‌ குடிசையிலிருந்துகொண்டு காலை வேளையில்‌ என்‌ வேலையில்‌ 
ஈடுபடுவேன்‌. மாலைப்போதில்‌ மழை, பனி இல்லாவிட்டால்‌ வெளியில்‌ 
சென்று கடல்‌ அலைகளைப்‌ பார்த்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பேன்‌. 
கணந்தோறும்‌ மாறும்‌, ஆனால்‌ ஓயாமல்‌ ஒழியாமல்‌ ஒரே மாதிரி போக்கில்‌ 
அமைந்த காட்சி. சுற்றிலும்‌ பார்த்த இடமெல்லாம்‌ தழையில்லா வனாந்தரம்‌. 


வேலை வளர வளர அது எனக்கு வேதனை தரும்‌ ஒன்றாக இருந்தது. பல 
நாட்களுக்கு என்‌ நரகத்‌ தொழிற்கூடத்திற்குள்‌ செல்லவே மனம்‌ ஓப்பாது. 
முதலில்‌ நான்‌ சிருஷ்டி லயிப்பில்‌ கொண்ட ஆவேசமும்‌ வெறியும்‌ 
இப்பொழுது இல்லை. உழைப்பின்‌ கோரமே எனக்குத்‌ தெரிந்தது. 
எப்படியாவது சீச்கிரம்‌ முடித்துவிட்டுப்‌ போய்விடுவோம்‌ என்று முனைந்தேன்‌. 
வேலையில்‌ ஈடுபட்டிருக்கும்போதே கை தொய்ந்துவிடும்‌. மனம்‌ 
வெறுத்துவிடும்‌. 

தனிமையும்‌, வேண்டாவெறுப்போடு செங்த வேலையும்‌ மீண்டும்‌ எனக்கு 
நரம்பதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல மணிநேரம்‌ குரங்கைப்‌ பறிகொடுத்த 


ஆண்டி போல உட்கார்ந்திருப்பேன்‌. 


வேலையும்‌ பெயரளவுக்குச்‌ செய்தாகிவிட்டது. சீக்கிரம்‌ முடிந்துவிடும்‌ என்ற 
நினைப்பில்‌ முயன்று வந்தேன்‌. ஆனால்‌ உள்ளுக்குள்‌ எங்கோ ஒரு 
மனக்குறளி இதெல்லாம்‌ நல்லதுக்கல்ல என்று 
கெவுளியடித்துக்கொண்டிருந்தது. 


ஒரு நாள்‌ மாலை சூரியன்‌ அஸ்தமனமாகிவிட்டது. நான்‌ 
சிருஷ்டிக்கூடத்தில்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. சந்திரன்‌ கடலிலிருந்து 
எழுந்துகொண்டிருந்தான்‌. வேலைக்குப்‌ போதுமான வெளிச்சமில்லை. சும்மா 
நோண்டீக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன்‌. தொடர்ந்து வேலை செய்வதா 
அல்லது நாளைக்கு வந்து கவனித்துக்கொள்வதா என்று 
யோசித்துக்கொண்டிருந்தேன்‌. நான்‌ செய்யும்‌ வேலையின்‌ பலன்‌ என்ன 
என்பதையே என்‌ யோசனை நாடியது. நான்‌ முன்பு படைத்த ஜீவன்‌ என்‌ 
இதயத்தைச்‌ சுடுகாடாக்கியது. இனிச்‌ செய்யும்‌ 'பிறவி'யின்‌ குணம்‌ எப்படி 
இருக்கும்‌ என்று யாருக்குத்‌ தெரியும்‌? அவனுக்கு வாக்குக்‌ 
கொடுத்ததெல்லாம்‌ சரிதான்‌. நான்‌ உற்பத்தி செய்து விடும்‌ பெண்‌ ஜீவன்‌ 
இதைவிடப்‌ பதின்மடங்கு குரூரமாகிக்‌ கொலைவெறியில்‌ குளித்தால்‌? தான்‌ 
பிறப்பதற்கு முன்னால்‌ செய்துகொண்டிருக்கும்‌ ஒப்பந்தத்திற்கு இணங்கி 
நடக்க மறுத்துவிட்டால்‌? ஏன்‌, இரண்டும்‌ ஒன்றையொன்று வெறுத்துப்‌ 
பகைமை பாராட்டப்‌ புகுந்துவிட்டால்‌?£ ஆண்‌ ஜீவனுக்குத்‌ தனது 
சொரூபத்தைப்‌ பற்றி முந்தி இருந்ததைவிடப்‌ பன்மடங்கு அதிகமாக 
வெறுப்புத்‌ தட்டாது என்று என்ன நிச்சயம்‌? அவள்‌ அவனை வெறுத்து 
மனித ராசியில்‌ உள்ள ஆணழகை நாட ஆரம்பித்துவிட்டால்‌? அவன்‌ 
மீண்டும்‌ அகதியாகி தன்‌ இனத்தாலேயே வெறுக்கப்படும்‌ நிலைமையும்‌ 
ஏற்பட்டால்‌? 


இருக்கட்டும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ பிரதிக்ஞை வழுவாமல்‌ நடந்து 
வனாந்தரத்தில்‌ குடியேறிவிட்டாலும்‌ வேட்கை மிகுந்த இந்த அயோனிஜ 
உயிர்ப்பிண்டங்கள்‌ பிறகு வம்ச விருத்தி செய்யாதா? இந்த ஒன்றையே 
தாங்க முடியவில்லையே, இதன்‌ வம்ச விருத்தியால்‌ மலியும்‌ 
பேய்க்கணங்களின்‌ கொடுமையில்‌ மனித ஜாதி சிக்காமல்‌ தப்புமா? இப்படி 
முடிவில்லாக்‌ கேள்விகள்‌ என்‌ மனசில்‌ சரக்கூடம்‌ போட்டன. நான்‌ எனது 
சிருஷ்டியின்‌ துக்க மயக்கத்தில்‌ சிக்கித்தான்‌ மனமிளகி இணங்கிவிட்டேன்‌. 
தன்‌ சுயநலத்தால்‌ உலகத்தைப்‌ பாழாக்கி புல்லுருவி என்று மனித வம்சம்‌ 
வாழையடி வாழையாக என்னை வைதுவராதா? 


இதை நினைக்க நினைக்க என்‌ நாடித்துடிப்பே நின்றுவிடும்‌ போலிருந்தது. 
நான்‌ ஏறிட்டு ஜன்னல்‌ வழியாக நோக்கினேன்‌. மங்கிய நிலவொளியிலே 


உதட்டில்‌ கோரச்‌ சிரிப்ப நெளிய அந்தப்‌ பைசாச ஜந்து என்னைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தது. 


நான்‌ என்‌ வாக்கை நிறைவேற்றுகிறேனா என்பதைப்‌ பார்க்க அது 
என்னைத்‌ தொடர்ந்திருக்க வேண்டும்‌. நான்‌ அவனையே பார்த்தேன்‌. 
முகத்திலே குரோதமும்‌ துரோகமும்‌ தெறித்தது. இதனிடம்‌ கொடுத்த 
வாக்குப்படி நடந்துகொள்வது பைத்தியக்காரத்தனம்‌ என்று தீர்மானித்து 
அதுவரை இயற்றிய காரியத்தை அழித்துவிட்டேன்‌. கோபத்தில்‌ ஆவேசம்‌ 
தாங்காமல்‌ என்‌ உடம்பு நடுங்கியது. 


உள்ளத்தில்‌ குமுறிய சோகத்தை எல்லாம்‌ கொட்டி ஒரு பெரும்‌ 
ஊளையிட்டுக்கொண்டு அலறினான்‌ அந்தப்‌ பிரேத மனிதன்‌. 


இனிமேல்‌ என்னவானாலும்‌ சரி, இந்த வேலையில்‌ ஈடுபடுவதில்லை என்ற 
உறுதியுடன்‌ ஜீவசிருஷ்டிக்கூடத்தை இழுத்துப்‌ பூட்டிக்கொண்டு 
வெளிவந்தேன்‌. 


பல மணிநேரம்‌ நிம்மதியற்ற மனத்துடன்‌ கடலைப்‌ பார்த்துக்கொண்டே 
நின்றேன்‌. பின்னால்‌ காலடிச்‌ சத்தம்‌ கேட்டது. அவன்தான்‌ - பிரேத 
மனிதன்‌. கதவைச்‌ சாத்திக்கொண்டு என்னை நெருங்கினான்‌. 


“நீ ஆரம்பித்த வேலையை அமித்துவிட்டாய்‌! உன்‌ நினைப்பென்ன? 
வாக்குறுதியை மீற அவ்வளவு தைரியமா? நான்‌ உன்னை நிழல்‌ போலத்‌ 
தொடர்ந்து வந்தேன்‌. தாங்க முடியாத அயர்வையும்‌ பசியையும்‌ 
தாங்கினேன்‌. என்‌ நம்பிக்கையை அழிக்க உனக்கு அவ்வளவு தைரியமா?” 
என்றான்‌. 


“தொலைந்து போ! என்ன ஆனாலும்‌ சரி, நான்‌ நிச்சயமாக வாக்குறுதியை 
நிறைவேற்றமாட்டேன்‌. உன்னைப்‌ போல்‌ இன்னும்‌ ஒரு கோர 


சொரூபத்தை நான்‌ உண்டாக்கவே மாட்டேன்‌” என்று பதில்‌ 
அளித்துவிட்டேன்‌. 
மீண்டும்‌ மீண்டும்‌ வார்த்தையை வளர்க்க ஆரம்பித்தான்‌. நான்‌ கண்டிப்பாக 
மறுத்துவிட்டேன்‌. 
என்‌ உறுதியைக்‌ கண்டு, “சரிதான்‌, நான்‌ போகிறேன்‌. உன்னுடைய 


கலியாணத்தன்று இரவு நான்‌ உன்‌ பக்கத்தில்‌ இருப்பேன்‌ என்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 


“அடே பாவி! என்‌ மரணச்சீட்டை நிச்சயப்படுத்திக்கொள்ளுமுன்‌ உன்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்ளப்‌ பார்‌!” என்றேன்‌. 


ஆனால்‌ அவன்‌ ஓடிவிட்டான்‌. 


முதலில்‌ சற்றுத்‌ தயங்கி வேலையை மறுபடியும்‌ ஆரம்பிக்க நினைத்தேன்‌. 
ஆனால்‌ மனம்‌ ஒப்ப மறுத்துவிட்டது. 


ஒரு கூடையில்‌ என்‌ முயற்சியின்‌ சின்னங்களைக்‌ கட்டிக்கொண்டு படகில்‌ 
ஏறினேன்‌. எதிர்க்கரை நான்கு மைல்கள்தான்‌. 


சிறு மேகம்‌ நிலவை மறைத்தது. கூடையைத்‌ தண்ணீரில்‌ 
போட்டுவிட்டேன்‌. படகடியில்‌ படுத்தேன்‌. 


திரும்பவும்‌ விழித்துப்‌ பார்க்கும்போது திசை தெரியாமல்‌ நடுக்கடலில்‌ 
மாட்டிக்கொண்டேன்‌ என்பது தெரிந்தது. 


மனம்‌ போனபடி தண்டு வலித்துச்‌ சென்றேன்‌. கரை தென்பட்டது. சோர்வும்‌ 
என்னைத்‌ தள்ளியது. 


நான்‌ மீண்டும்‌ விழித்துப்‌ பார்க்கும்போது கரையில்‌ சிலர்‌ என்னுடன்‌ 
வெறுப்போடு பேசினார்கள்‌. நான்‌ வந்து சேர்ந்தது அயர்லாந்து என்று 
அறிந்தேன்‌. 


“கார்வினிடம்‌ வா!” என்று என்னை அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 


என்னை கார்வினிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. அவர்‌ மாஜிஸ்ட்ரேட்‌. 
சாட்சிகள்‌ பலரை விசாரித்தார்‌. சுமார்‌ ஆறு பேர்‌ முன்வந்தார்கள்‌. 


கரையோரமாக ஒதுங்கிக்‌ கிடந்த பிரேதத்தைப்‌ பார்த்த விவரமும்‌ கழுத்தில்‌ 
கைவிரல்‌ அடையாளம்‌ கொலைக்குறி காட்டியதும்‌ சொன்னார்கள்‌. 


நான்‌ பிரேதத்தைப்‌ பார்க்க விரும்பினேன்‌. அனுமதி தந்தார்கள்‌. 
கிடங்குக்குள்‌ சென்றேன்‌. அங்கே எதைக்‌ கண்டேன்‌! கிடத்தியிருந்தது 
கிளெர்வெலின்‌ சடலம்‌. உடனே பளிச்சென்று புரிந்துவிட்டது பிரேத 
ஜீவனின்‌ கோர விரல்களே இதை நடத்தி இருக்க வேண்டும்‌. விழுந்து 
அலறினேன்‌. என்‌ நண்பனுக்கும்‌ நானே எமனானேன்‌. அவ்வளவுதான்‌. 
எனக்கு ஜன்னி கண்டு இரண்டு மாதம்‌ படுக்கையில்‌ விழுந்துவிட்டேன்‌. 


புத்தி தெளியும்‌ தருணத்தில்‌ என்‌ தகப்பனார்‌ வந்தார்‌. என்னை விதி 
வேட்டையாடுவதைக்‌ கண்டு அவரது மனம்‌ நொந்துவிட்டது. கார்வின்‌ 
உண்மையிலேயே நல்லவர்‌. அவரது முயற்சியே இதற்குக்‌ காரணம்‌. 
கழுத்தில்‌ விழ இருந்த சுருக்குக்குத்‌ தப்பினேன்‌. ஆனால்‌ உண்மையில்‌ 
கொலைஞன்‌ நான்தானே! 


ஆறுதல்‌ சொல்லி என்னைத்‌ தேற்றினார்‌ தகப்பனார்‌. திரும்ப அழைத்துச்‌ 
சென்றார்‌. என்‌ போக்குக்கெல்லாம்‌ விட்டு முடிவில்‌ என்னை 
ஜெனிவாவுக்கு அழைத்துவந்துவிட்டார்‌. 


கலியாண தினத்தன்று இரவு 


நான்‌ அடிக்கடி 'பழிகாரன்‌ நானே என்று என்னைத்‌ தூற்றிக்கொள்வதின்‌ 
காரணம்‌ தகப்பனாருக்குப்‌ புரியவில்லை. 


துன்பச்சுமை என்னை இப்படிப்‌ பிதற்ற வைத்துவிட்டது என்று நினைத்தார்‌. 
எனக்கு மனித சகவாசத்திலேயே பிடிப்பற்றுப்‌ போய்விட்டது. 


எங்கள்‌ மணவினை நாளும்‌ நெருங்கியது. கோழைத்தனத்தாலோ, முன்‌ 
செய்து கொடுத்த பிரதிக்ஞையாலோ உள்ளுக்குள்‌ எனக்கு ஏற்பட்ட 
சங்கடம்‌ சொல்லி முடியாது. மேலுக்கு உல்லாசமாக இருப்பதாக வேஷம்‌ 
போட்டேன்‌. 


என்னை என்‌ சிருஷ்டி தாக்கிவிடாமல்‌ இருக்கச்‌ சகல ஏற்பாடுகளையும்‌ 
செய்துகொண்டேன்‌. கலியாண நாள்‌ நெருங்க நெருங்க என்ன தடை 
வந்தாலும்‌ இதை நடத்தியே ஆகவேண்டும்‌ என்று பேசிக்கொண்டார்கள்‌. 
எலிஸயெத்தும்‌ உற்சாகமாகவே இருந்தாள்‌. கலியாணமும்‌ விமரிசையாக 
நடந்தேறியது. 

மணவினை முடிந்ததும்‌ நாங்கள்‌ கடல்‌ மார்க்கமாக எவியன்‌ என்ற 
இடத்துக்குச்‌ சென்று அங்கு இரவைக்‌ கழித்துவிட்டு மறுநாள்‌ காற்று 
செளகரியமாக இருந்தால்‌ எங்கள்‌ மணவிழா யாத்திரையை நடத்துவது 
என்று ஏற்பாடு செய்திருந்தோம்‌. 

எலிஸயெத்தும்‌ உற்சாகமாக என்னைக்‌ கைபிடித்துக்‌ கப்பலில்‌ ஏறினாள்‌. 
என்‌ மனமோ துயரில்‌ தத்தளித்தது. 

இரவு எட்டு மணிக்கு எவியனில்‌ இறங்கினோம்‌. அருகில்‌ இருந்த 
சத்திரத்தில்‌ தங்கினோம்‌. 

என்‌ மனநிலைமையைக்‌ கண்ட எலிஸபெத்‌, “விக்டர்‌, ஏன்‌ 
சங்கடப்படுகிறாய்‌?”” என்றாள்‌. 

“ஒன்றுமில்லை, இரவுதான்‌ ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது!” என்று 
சொல்லிவிட்டு, க்ஷத்தை நாட சுற்றிப்‌ பார்க்கப்‌ புறப்பட்டேன்‌. 
எலிஸபெத்தை அறையில்‌ போய்ப்‌ படுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு 
வெளியே வந்தேன்‌. திடீரென்று ஒரு கூக்குரல்‌ இருளைக்‌ கிழித்து என்‌ 


உள்ளத்தையும்‌ கிழித்தது. திகைப்பூண்டு மிதித்தவனைப்‌ போல்‌ நின்றேன்‌. 


அவள்‌ அறைக்கு ஓடினேன்‌. அவன்‌ வேலைதான்‌. கண நேரத்திற்கு முன்‌ 
ஜீவகளையுடன்‌ இருந்த எலிஸபெத்‌ பிணமாக்‌ கிடந்தாள்‌. 


அவள்‌ மீது விழுந்து கதறினேன்‌. ஜன்னல்‌ திறந்தது. அந்தப்‌ பைசாசம்‌ 
என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தது. பிணத்தைச்‌ சுட்டிக்காட்டி எக்களித்தது. நான்‌ 
துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஓடிச்‌ சுட்டேன்‌. ஆனால்‌ சிட்டாகப்‌ 
பறந்துவிட்டான்‌. 


துப்பாக்கிச்‌ சத்தம்‌ ஜனத்திரளைக்‌ கூட்டியது. அவர்களும்‌ தொடர்ந்து 
ஓடனார்கள்‌. என்ன பயன்‌? அவன்‌ தப்பிவிட்டான்‌. 


ஈமக்கிரியைகளும்‌ முடிந்தன. ஜெனிவாவுக்குத்‌ திரும்பினேன்‌. தள்ளாத 
வயது வரை துன்பத்தால்‌ தொளைபட்டு நைந்துபோன என்‌ தந்தையின்‌ 
சடலமும்‌ விழுந்துவிட்டது. மனிதன்‌ எத்தனையைத்தான்‌ தாங்க முடியும்‌? 


நான்‌ அந்த அமானுஷ்ய கோரத்தை என்‌ கையாலேயே அழித்துத்‌ 
தீர்த்துவிடுவது என்று பிரதிக்ஞை எடுத்தேன்‌. 


அவன்‌ போன இடங்களெல்லாம்‌ சுடுகாடுதானே! தொடர்வது லகுவாக 
இருந்தது. பிரான்ஸ்‌, ஜெர்மனி, ரஷ்யா கடைசியாக நிசாசர வனாந்தரமான 
இந்த இடம்‌ வரை வந்துவிட்டேன்‌. 

என்‌ உடலும்‌ விழுந்துவிடும்‌ போல்‌ இருக்கிறது. அவன்‌ கொன்று 
குவித்தோர்‌ பெயரைச்‌ சொல்லி அவனை  அழித்துவிடுங்கள்‌. அதுவே 
எனக்குச்‌ செய்யும்‌ உபகாரம்‌!” என்று கூறி முடித்தான்‌. 


முடிவு 


(வால்டன்‌ தனது சகோதரிக்கு எழுதிய மற்ற கடிதங்களின்‌ 
சாரம்‌. ] 


நான்‌ அவனுக்கு அப்படியே வாக்குக்‌ கொடுத்தேன்‌. ஆனால்‌ மாலுமிகள்‌ 
உடனே ஊருக்குத்‌ திரும்பிவிட வேண்டும்‌ என்று கலகம்‌ பண்ண 
ஆரம்பித்தார்கள்‌. இதை அறிந்த அன்னியன்‌ தானாக முயல முற்பட்டான்‌. 
ஆனால்‌ நோயும்‌ மன நோக்காடும்‌ வேக வைத்த கூடு விழுந்துவிட்டது. 
தீர மான அந்த அன்னியன்‌, இரண்டாவது பிரம்மா உலகினின்று 
அகன்றுவிட்டான்‌. 


மறுநாள்‌ அந்தப்‌ பிரேத மனிதன்‌ எப்படியோ இதை அறிந்து வந்துவிட்டான்‌. 
இறந்தவன்‌ மீது விழுந்துவிழுந்து அழுதான்‌. நான்‌ அவனை வைதேன்‌. 
அவன்‌ பேச்சு பிரமிக்க வைத்தது. 


“நீ பிராங்கன்ஸ்டீனுடைய நேசன்‌ என்கிறாய்‌. அவர்‌ அவசரமாகச்‌ சொன்ன 
கதையில்‌ எனது மன உளைச்சலைச்‌ சொல்ல அவருக்கு நேரம்‌ 
இருந்திருக்காது. நான்‌ அன்பையும்‌ நேசத்தையும்‌ விரும்பினேன்‌. அது 
கிடைக்கவில்லை. நான்தான்‌ பாவி! என்னை ஏன்‌ படைத்தார்‌? 


நான்‌ இனிமேல்‌ இருக்கப்போவதில்லை. உத்தர துருவத்திலே 
நெருப்பேற்றித்‌ தீக்குளித்து அதன்‌ தழுவலிலே என்னை இல்லாமல்‌ 
ஆக்கிக்கொள்ளுவேன்‌. அதுவே எனக்கு சுகம்‌. போய்‌ வருகிறேன்‌!” 


அவன்‌ போய்விட்டான்‌. பிரேத மனிதன்‌ சோகம்‌ சொல்லில்‌ அடங்காது. 


ரு்ர்ஸ்‌ 


[1] ரசவாதி 

[2 ரசவாத சாஸ்திர நிபுணர்கள்‌ 

ப்‌! விவிலியத்தில்‌ கூறும்‌ ஆதி மனிதன்‌ ஆதாம்‌. முதல்‌ முதலில்‌ அவனைக்‌ 
கர்த்தர்‌ சிருஷ்டித்தார்‌ என்று ஆதி ஆகமம்‌ கூறுகிறது. 

ட சாத்தான்‌ கர்த்தரின்‌ எதிரி, வீழ்ச்சியுண்ட தேவதூதன்‌, நரக சாம்ராட்‌. 

5! கிரேக்க தர்ம ஸ்தாபகர்கள்‌ 

51] ரோம, கிரேக்க நாகரிக ஆதி ஸ்தாபகர்கள்‌ 


